போல 
1077 

இலாஹி . 
மவ்லவி 


குத்பா 
மஹோபந்நியாஸங்கள் . 


கரு 


திருத்திய மூன்றும் பதிப்பு . 


PRINTED BY 
ISLAMIYA PRESS , TRICHY 


1929 . 


07/21 

N29 
58946 


" கரூர், திருச்சி 


முகமதுயாசா 

குத்பா 
. 

இஃது 
By 
மவ்லவி 


KAT 


திருத்திய மூன்றாம் பதிப்பு . 

திருச்சினாப்பள்ளி, 
இஸ்லாமியா பிரஸில் பதிப்பிக்கப்பட்டது . 

லே 


1929 . 


கலிகோ பைண்டு, 


விலை ரூ.1-4-0 . 


Registered Copy Right. 

அ = 


Sel 


அ 


இ 


O 


கிடைக்குமிடங்கள் : 
மவ்லவி , மு . முஹம்மது யாகூப் சாயபு , 
போஸ்ட் பாக்ஸ் நெ . 954 , 

இரங்கூன் . 
நவீன கதா புக் டிப்போ , 

122 , மங்கமாரி வீதி , 

இரங்கூன் . 
பஞ்ச சக்தி அண்ட் கோ ., 

28 நெ . கல்லி , 

இரங்கூன் . 
எம் . ஏ.ஷாஹுல் ஹமீது அண்ட் 

லன்ஸ் கம்பெனி , 
ஹை ரோட் , திருவல்லிக்கேணி , 

மதராஸ் . 
தி . அபுல் ஹஸன் , 

ஜெம் மர்சென்ட் , 
151 நெ . 2 - வது குறுக்குத்தெருவு , 

கொழும்பு. 
எம் . பக்கீர் முஹிய்யத்தீன் அண்ட் கோ ., 

34 நெ.சோலியாத் தெருவு , 

சிங்கப்பூர் . 
என் . கே . முஹம்மது கௌஸ் , 
119 செ . ஏ . சோலியாத்தெருவு , 

பினங்கு . 
இஸ்லாமியா நூற்பிரசுரச் சங்கம் , 

பாலக்கரை , திருச்சினாப்பள்ளி. 


கா . 


இய்யாக நஸ்தயீன் . 
தர்ஜுமதுல் குர்ஆன் 

பி 
அல்தபில் பயான் 

என்னும் 


தமிழ் மொழிபெயர்ப்பு 

குர்ஆன் . 


t 


முதல் வெளியீடு வெளிவந்து விட்டது . தெளி 
வான விரிவுரையும் சேர்க்கப்பெற்றுள்ளது . 

தென் இந்திய உலமாக்களால் அங்கீகரிக்கப் 
பெற்ற தமிழ் மொழிபெயர்ப்பு இஃதொன்றே . 

இஃது வெளிவருவதற்கு முன்னதாகவே ஒரு 
நூற்றுக்கு மேற்பட்ட உலமாக்களின் பார்வையிற்சென்று 
திருத்தி அமைக்கப்பெற்றுள்ளது . 

இவ்வளவு பிரயாசையுடனும் , இவ்வளவு பொருள் 
செலவுடனும் , இத்தனை உலமாக்களின் ஆதரவைப் 
பெற்று வெளிவந்த நூல் நம்தேசத்தில் இதனைத்தவிர 
வேறொன்றுமில்லை . மிக்க அழகான அரபி எழுத்துக் 
களில் திருகுர் ஆனின் ஆயத்துகளும் ஆங்காங்கு சேர்க் 
கப்பெற்றுள்ளன . அலிப் - லாம் - மீம் -ஜுஸுஉ என்னும் 
திருதர்ஆனின் முதற்பாகம் பூராவும் உள்ளது . 50 (1bs ) 
பவுன் (Double Royal ) டபுல் ராயல் உயர்ந்த கிளேஸ் 
( Glaze ) கடிதத்தில் ராயல் ( Royal ) 18 சைஸில் அச் 
சிடப்பெற்றுள்ளது . பதிப்புரை , மதிப்புரை , முன்னுரை 
இவைகளுடன் 232 பக்கங்களுள்ளது . இஃது வெளி 
வந்து வெகு சொற்ப காலத்தில் ஆயிரக்கணக்கான 
பிரதிகள் செலவாகிவிட்டன . 
கிடைக்குமிடம் : கிரயம் ரூ.2-0-0 தான் . 
இஸ்லாமிய நூற்பிரசுரச்சங்கம் , 

பாலக்கரை , திருச்சி . 


உமர் பாறூக் . 


என 


இஃது நபிபெருமான் அவர்களின் இரண்டாவது 
கலீபாவாகிய பாமாகே அஃலம் அமீருல் முமீனின் 
ஹஜரத் உமர் ( றளி ) அவர்களின் ஜீவிய சரித்திரத் 
தின் முதற்பாகம் . 

அல்லாமா ஷிப்லி (ரஹ் ) அவர்களால் உருது 
பாஷையில் எழுதப்பெற்றுள்ள அல்பாறாக் 
னும் மிக்கக் கியாதிபெற்ற நூலின் மொழிபெயர்ப் 
பாகும் . இஃது மேல் நாட்டினர்களாலும் நன்கு ம 
கப்பெற்று அவர்களுடைய பாஷைகளிலும் மொழி 
பெயர்க்கப்பெற்றுள்ளது . துருக்கிக் குடியரசின் தலை 
வராகிய முஸ்தபா கமால் பாதுஷாவின் கட்டளையின் 
மீதே துருக்கிய பாஷையில் இஃது மொழிபெயர்க்கப் 
பெற்றதென்றால் இதனருமையையும் , பெருமையை 
யும் யாவரும் எளிதில் அறிந்து கொள்ளலாம் . 

இந்நூல் இதுவரையில் தமிழில் மொழிபெயர்க் 
கப் பெறாதிருந்தது . ஆகவே , யாவரும் எளிதில் 
அறிந்து கொள்ளக்கூடிய எளிய நடையில் தமிழில் 
மொழி பெயர்த்து அச்சிடப்பெற்றுள்ளது . 

டிம்மி கிளேஸ் 18 சைஸில் 299 பக்கங்களைக் 
கொண்டுள்ளது . 

இதன் கிரயம் ரூ.1-8-0 தான் . 


8 


கிடைக்குமிடம் : 
இஸ்லாமிய நூற்பிரசுரச் சங்கம் ,, 

பாலக்கரை , திருச்சி . 


ان 
نشدن 
جوشانند 


படம் படம் FSS 


இமாம் கஸ்ஸாலி . 


Sastra 


படம் 
-டிடப்பட 


Mass 


இஸ்லாம் மார்க்கத் தத்துவங்கள் யாவும் அறிவுக்கும் , 
ஆராய்ச்சிக்கும் முற்றிலும் பொருத்தமானவையென்று தெளிவு 
பட விளக்கிக்காட்டியவர்களில் இமாம் கஸ்ஸாலி( ரஹ் ) அவர் 
கள் தான் முதன்மையானவர்கள். 800வருடங்களுக்கு முன்னர் 

வர்களால் இயற்றப்பெற்ற நூற்கள் ஒவ்வொன்றும் இன்று 
வரை மேல்நாட்டினராலும் பொன்னே போற்றப்படுகின்றன 
இவர்களுடைய ஜீவிய சரித்திரமும் , இவர்களாலியற்றப்பெற்ற 
நூற்களும் ஆசியா , ஐரோப்பா முதலிய தேசங்களின் பலபாஷை 
களிலும் பிரசுரிக்கப்பெற்றிருக்கின்றன . 

இவர்களுடைய ஜீவிய சரித்திரசம்மந்தமாகப் பல பாஷை 
களிலும் எழுதப்பெற்ற நூற்களிலிருந்து எடுத்து தமிழில் 
இஃது எழுதப்பெற்றுள்ளது . 

இப்பெரியாரால் இயற்றப்பெற்ற நூற்களெவை ? அவை 
களின் தன்மைகள் என்ன ? அவர்களால் இவ்வுலகுக்கேற்பட்ட 
நன்மைகள் என்ன ? 

என்ற இவ்விஷயங்கள் யாவும் மிக்க 
விரிவாகவும் , தெளிவாகவும் இதிற் கூறப்பெற்றுள்ளன . 

இதனைக்கொண்டு யாவரும் பிரயோஜனம் அடையும் 
பொருட்டு இதனை இயற்றுவதற்கேற்பட்ட செலவைவிட மிகக் 
குறைவாகவே இதன் கிரயம் ஏற்படுத்தப்பெற்றுள்ளது . 


வினை 


25 
டப்பட்ட 


125mm 
form 


இதன் கிரயம் ரூ.1-4-0 . 
கிடைக்குமிடம் : 
இஸ்லாமிய நூற்பிரசுரச் சங்கம் , 

பாலக்கரை , திருச்சி . 
உடலை 


38 


% 


بني 
المال 
الحيم 
مدال 
و 
نصلی 
علی 
راولي 


--- 


முகவுரை . 


. 


புகழனைத்தும் அல்லா ( ஹ் ) வுக்கே உரியது . முஹம்மது 
( ஸல் ) அவர்கள் மீதும் அன்னார் கிளைஞர் தோழர்கள் மீதும் அவ 
னது கருணையுண்டாவதாக . தமிழைத் தாய்பாஷையாகக் 
கொண்ட முஸ்லிம்களாகிய நாம் வசிக்கும் தமிழ்நாட்டில் 
குத்பா என்னும் மார்க்கோபதேசம் அறபி பாஷையில் நடை 
பெற்றுவருகின்றது . அப்பாஷையறியாத நம்மவருக்கு அவ் 
வுபக்தியாசங்கள் கருதிய பயனைத் தருவதில்லை . தேசபாஷை 
யில் இவ்வுபந்நியாசம் செய்வது பலவித ஆட்சேப சமாதா 
னத்திற்கு இடங்கொடுப்பதாக இருந்து கொண்டிருக்கிறது . 
இவ்வாட்சேபத்திற்கு இடமில்லாமல் குத்பாக்களின் பிர 
யோஜனத்தை முஸ்லிம் சகோதரர்கள் அடையுமாறு செய்ய 
வேண்டுமாயின் , அவற்றின் அர்த்தத்தை தேசபாஷையில் 
அச்சிட்டு வழங்குதல் உத்தமமெனத்தோற்றியது . அவ் 
வாறே சில நண்பர்களும் வேண்டிக்கொண்டனர் . ஆதலின் 
இரங்கூன் சோலியாப்பள்ளியில் கடந்த ஓராண்டு முழுவ 
தும் ஓதப்பட்டும் அரேபியா முழுவதும் கையாளப்பட்டும் 
வரும் இப்னு நபாதா என்னும் குத்பாக்கள் எம்மால் 
மொழி பெயர்க்கப்பட்டு , துண்டுப்பிரசுரங்களாக அச்சடிக் 
கப்பட்டும் பிரதிவாரமும் வழங்கப்பட்டுவந்தது . இப்பிரசுரங் 
கள் யாவையும் ஒருங்கே திரட்டி வெளியாக்கப் படுவதே 


( 2 ) 


இக்கிரந்தமாகும் . இவ்வநித்திய உலகவாழ்க்கையே பெரி 
தென்று கருதி மறுமையை முற்றிலும் மறந்துவிடலே 
மானிடரில் பெரும்பாலானோரின் சுபாவமாயிருக்கிறது . 
மேலும் மறுமைப்பயனைக்குறித்து அலட்சியமாயிருத்தலே 
பல பாதகங்களுக்கு மூலகாரணமாக முடிகிறது . 
பொழுதேனும் மானிடர் மரணித்தல் நிச்சயமென்பதையும் , 
மரணத்திற்குப்பின் இறைவன் சமுகத்தில் ஒவ்வொருவரும் 
நிற்கும்படி நேரிடுமென்பதையும் , நினைவுகூறும் எந்த விவே 
கியும் பாவங்களைச் செய்ய அஞ்சுவான் என்பது திண்ணம் . 
இக்காரணத்தினாலேயே முற்காலத்திய பெரியார் குத்பா 
உபதேசங்கள் ஒவ்வொன்றிலும் மரணத்தின் உண்மையை 
யும் மறுமையின் கஷ்டங்களையும் விஸ்தாரமாகக் கூறு 
வதையே . விசேஷ நோக்கமாகக் கொண்டிருக்கின்றனர் . 
ஆதலின் இக்கிரந்தம் முஸ்லிம்களுக்குக் கிடைப்பதற்கரிய 
பொக்கிஷமாக அமைந்திருக்கின்றதென்று சொல்லவேண் 
டும் . அறபியில் மாத்திரம் குத்பா ஓதப்படும் நகரங்களில் 
ஜும்ஆத்தொழுகைக்குப்பின் இதிலிருந்து ஒவ்வொரு 
உபந்நியாசத்தைப் படித்துக்காட்டி அதன் மூலமாக பள் 
ளிக்குத் தொழுகச்செல்லும் முஸ்லிம்கள் பலனடையும்படி 
செய்வதற்கு இந்நூல் மிகவும் ஏற்றமானதாக இருக்கு 
மென்று நம்புகிறோம் . முற்றுமுணர்ந்தவரில்லையாதலின் 
இம்மொழிபெயர்ப்பில் எம்மையறியாது நேர்ந்துள்ள பிழை 
ஏதேனுமிருப்பின் அதனைத் திருத்திக்கோடல் அறிஞர் 
கடனென்று விண்ணப்பித்துக்கொள்கின்றேம் . 

இங்ஙனம் , 
மு . முஹம்மது யாகூபு , ( பாகவி .) 


மூன்றாம் பதிப்பின் முன்னுரை . 


சர்வபுகழும் அல்லா ( ஹ் ) வுக்கே ( உரியது . ) அவனது 
இறுதித் தூதராகிய முஹம்மது ( ஸல் ) அவர்கள் மீதும் , அன் 
னார் கிளைஞர் தோழர்கள் மீதும், சதா அவனது கருணையுண் 
டாவதாக ! இம்மூன்றாம் பதிப்பு பளபளப்பான . கிளேஸ் 
காகிதத்தில் உங்கள் மனதைக் கவரும்வண்ணம் அச்சிடப் 
பெற்றுள்ளது . இது அனேக புதிய சீர்திருத்தங்களுடனும் 
முன்பதிப்புகளிலில்லாத இரண்டாம் குத்பாவின் மொழி 
பெயர்ப்புடனும் வெளிவந்துளது . சென்ற இரண்டு பதிப்பு 
களும் அச்சான சிலமாதங்களுக்குள் வெகு விரைவில் செல் 
வாகி விட்டதிலிருந்தே இம் மஹோபந்நியாஸம் நந்தென் 
னாட்டு தமிழ் மக்களுக்கு எவ்வளவு 

பிரயோஜனத்தை 
கொடுத்திருக்கின்றதென்பதை ஈண்டுரைக்காமலே 
கறிந்து கொள்வீர்கள் . இதற்கு முன்னுள்ள பதிப்புகளின் 
பிரதிகளை ஆதரித்ததே போல் இதையும் இனி எம்மால் 
வெளியிடப்படும் கிதாபுகளையும் ஆதரித்து எமக்கு உற்சாக 
மூட்டி இஸ்லாமியக் கடமையை நிறைவேற்றுவதுடன் , இவ் 
வடியேனையும் தங்கள் து ஆவில் மறக்காமலிருப்பீர்களாக ! 
எல்லாம் வல்ல இறைவன் நம்மவர்க்கு தன்னருள் பாலிப் 
பானாக ! ஆமீன் . 


நன் 


6 


முஹர்ரம் மாதம் , 


G 


முதலாம் குத்பா. 


200 


PODY 


2 


* 


நிச்சய 


எல்லாப்புகழும் அல்லா( ஹ் ) வுக்கே உரியது . 
மாய்த்தனித்தவனும் இணையற்றவனுமான அல்லா( ஹ் ) வைத் 
தவிர வணக்கத்திற்குரியவர் வேறு எவருமில்லை எனவும் , 
நபிகள் பிரான் முஹம்மது ( சல் ) அவர்கள் அவனது அடிமை 
யும் திருத்தூதரும் ஆவரென்றும் பூரணமன துடன் சாக்ஷி 
யம்பகருகின்றேன . இறைவனே ! உனது நபியாகிய எங்கள் 
தலைவர் முஹம்மது ( சல் ) அவர்கள் மீதும் , அவர்கள் கிளை 
யார் தோழர்கள் மீதும் எந்நாளும் உனது கருணையையும் 
சாந்தியையும் சொரிந்தருள் புரிவாயாக . 

அல்லா ( ஹ் ) வின் அடிமைகளே ! உங்களுக்கும் எனக் 
கும் முதலாவதாக அல்லா( ஹ் ) வைப் பயந்து கொள்ளும்படி 
நற்போதனை செய்கின்றேன் . அவனைப் பயந்தவர் கட்கே 
எந்நாளும் சாந்தியுண்டாகுக . 

மானிடர்களே ! உங்களிடம் புதிய வருஷம் வந்திருக் 
கிறது . இவ்வருஷத்தை பூரண மன துடனும் மரியாதை 
யுடனும் வரவேற்புச் செய்யுங்கள் . உங்கள் ரப்பின் உத் 
திரவுகளை கண்ணியப்படுத்துங்கள் . விலக்கப்பட்ட தீய 
கருமங்களைவிட்டகலுங்கள் . உங்கள் நபிபெருமான் ( சல் ) 


. 


2 


முஹர்ரம் - மீ முதலாம் குத்பா . 


அவர்களை நேசியுங்கள் . ஈமான் இஸ்லாம் முதலிய அம்சங் 
களில் உங்கள் மீது கடமையாக்கியவைகளைக் கைக்கொண்டு 
நடந்துகொள்ளுங்கள் . அறிந்து கொள்வீர்களாக ! ஒவ் 
வொருவருஷமுடிவிலும் ஒவ்வொரு திங்கள் வியாழக்கிழமை 
களிலும் நீங்கள் செய்யும் கருமங்களை நிச்சயமாய் உங்கள் 
நபிகள் பிரான் ( சல் ) அவர்களுக்கு எடுத்தோதப்படுகிறது . 
அப்படி எடுத்துக் காட்டும் பொழுது தீய கன்மங்கள் செய் 
தவனின் மானக்கேட்டிற்கு யாதுரைப்னே ! எப்பொழுதும் 
பாவத்தின் மீதே முனைந்திருப்பவனது வெட்கக்கேட்டிற்கு 
யாது சொல்வேன் !! 

அல்லா ( ஹ் )வினடிமைகளே ! இங்கு சற்று சிந்தித்துப் 
பாருங்கள் . நன்மையான தாயினும் தீமையான தாயினும் நீங் 
கள் செய்யும் ஒவ்வொரு கருமங்களையும் உங்கள் நாயகம் 
முஹம்மது ( சல் ) அவர்களிடம் எடுத்துக்காட்டும் பொழுது 
தீயகருமம் செய்தவனைப்பற்றி அன்னார் என்ன நினைக்கக் 
கூடும் ? நீங்களோ அப்படிப்பட்ட தீய காரியங்களைச் செய் 
யும்பொழுது எவருக்குந் தெரியாமல் செய்கிறோமெனக் 
கருதுகின்றீர்கள் ; நீங்கள் செய்த கெட்டகருமங்கள் ஒரு 
சமயம் உங்களில் சிலருக்கு வெளியாகிவிடின் உங்கள் பால் 
அவர்கள் கொள்ளும் அதிருப்தியை நிவர்த்திசெய்ய எத் 
துணையோ தந்திரங்களைச் செய்கின்றீர்கள் . அல்லா ( ஹ் ) வி 
னிடம் என்ன தந்திரம் செய்வீர்கள் ? கெட்ட கருமங்களைச் 
செய்பவேண்டாம் ! செய்ய வேண்டாம் !! அல்லா( ஹ் ) வைப் 
பயந்து அவனது வணக்கத்தை இம்மாதந்தொடுத்தாயினும் 
அதிகப்படுத்திக்கொள்ளுங்கள் . அப்படிச் செய்வீர்களேல் 
முடிவில் அல்லா ( ஹ் ) உங்களுக்கு நற்கூலியைத்தரக்கூடும் . 


C 


முஹர்ரம்- முதலாம் குத்பா. 

3 
நபிகள் நாயகமவர்களின் செய்கையைத் தொடர்ந்தவர்களாக 
இம்மாதம் ஒன்பதாம் பத்தாம் தெய்திகளன்று நோன்பு பிடி 
யுங்கள் . காயகம் ( சல் ) அவர்கள் இம்மாதம் பத்தாம் நாள் 
நோன்பு பிடித்தார்கள் . மேலும் " அடுத்த வருஷம்வரை 
ஜீவித்திருப்பேனாபின் ஒன்பதாவதும் பக்தாவதுமான 
இரண்டுநாட்களிலும் நிச்சயமாய் நோன்பு நோற்பேன் என 
அருளிச்செய்தார்கள் அவ்வருஷத்திலேயே அல்லா( ஹ் ) 
அன்னாரின் ஆன்மாவைக்கைப்பற்றிக்கொண்டான் ஆஷ ரா 
நாளாகிய பத்தாம் நாளன்று உங்கள் சுற்றத்தார்கள் பேரில் 
அதிகமாய்ச் செலவு செய்யுங்கள் . ஏனெனில் நிச்சயமா 
யது உங்களுக்கு கண்ணிபமான நாளாகும் . இஸ்லாமிய 
வருஷப்பிறப்பாதலால் , இம்மாதத்தில் சகாத்து விதிக்கப் 
பட்டவர்கள் அதை நிறைவேற்றுங்கள் . அப்படி நிறை 
வேற்றாத குற்றத்திற்காக இறுதி நாளில் நீங்கள் பரிதாபப் 
படுவது பிரயோஜனம் தராது . நிச்சயமாய் அல்லா( ஹ் ) 
தாவூத் நபி ( அலை ) அவர்களுக்கு பின்வருமாறு வஹியறிவித் 
தான் : - " ஓ தாவூதே ! பொருள் என்னுடைய பொருள் , 
ஏழைகள் என்னைச் சேர்ந்தவர்கள் , பொருளுடையோர்கள் 
என்னுடைய பிரதிநிதிகள் , என்னைச்சேர்ந்தவர்கள் மீது 
என்னுடைய பிரதிநிதிகள் உலோபத்தனம் செய்வார்க 
ளாயின் அவர்களை என் வேதனையை அனுபவிக்கும்படி 
செய்வேன் . மேலும் அப்படிச் செய்வது எனக்கொரு 
பெரிதல்ல . சகோதரர்களே ! இவ்வார்த்தைகளைச் சற்று 
ஊன்றி கவனித்து ஆண்டவனிடத்தில் உங்கள் பாவங் 
களைப்பொறுக்கக்கோருங்கள் . இறைவன் நம்மனைவரையும் 
அவன் ஆக்ஞைக்குட்பட்டவர்களுள் சேர்த்தருள்புரிவானாக . 


- 


4 


முஹர்ரம்- மீ முதலாம் குத்பா . 


உங்கள் வியாதிகளுக்கு சதகா கொடுத்தல் என்னும் 
மருந்தைச் செய்து கொள்ளுங்கள் . உங்கள் பொருள்களை 
சகாத் கொடுப்பதினால் காத்துக்கொள்ளுங்கள் . பிணிகளுக் 
குப் பிரார்த்தனை செய்யுங்கள் எனவும் , அல்லா( ஹ் ) ஒரு 
வனுக்குப் பொருளைக்கொடுத்து அவன் சகாத்தை அவன் 
நிறைவேற்றவில்லையாயின் , இறுதிநாளில் அந்தப்பொருளை 
பாம்பாக சிருஷ்டிக்கப்படும் , " நானே உன்னுடைய பொருள் , 
நானே நீசேகரஞ்செய்த முதல் எனச்சொல்லிக்கொண்டு , 
அப்பொருளுடையவனது இரண்டு கன்னங்களையும் அப் 
பாம்பு கொத்தும் " எனவும் , நபிகள் பிரான் ( சல் ) அவர்கள் 
அருளிச்செய்து பின்பு இந்த ஆயத்தை ஓதினார்கள் . 

அல்லா( ஹ் ) தன்னருளால் கொடுத்த பொருளை 
ஈயாமல் உலோபிகளாக இருப்பவர்கள் தங்கள் உலோபத் 
தனத்தை தங்களுக்கு நன்மையாகக் கருதவேண்டாம் ; 
எனினும் , அது அவர்களுக்கு கெட்டதாகவே முடியும் . 
உலோபத்தனம் செய்த பொருளை இறுதிநாளில் பாம்பாக 
சிருஷ்டித்து அவர்கள் கழுத்தில் போட்டு வேதனை செய்யப் 
படும் . அல்லா ( ஹ் ) வுக்கே வானம் பூமியின் பாத்தியம் 
உண்டாயிருக்கிறது . அவன் நீங்கள் செய்பவைகளை 
நன்கறிபவன் . ( அல் - குர்ஆன் 3 : 179 , வியாக்கியானம் .) 


0 


முஹர்ரம் மாதம் , 


இரண்டாம் குத்பா . 

. 


98 


எல்லாப்புகழும் அல்லா ( ஹ் ) வுக்கே உரியது . அவன் 
மாத்திரமே வணக்கத்திற்குரியவன் . அவனது திருத்தூத 
ரும் எம்பெருமானாருமாகிய முஹம்மது ( சல் ) அவர்கள் 
மீதும் அவர்களது கிளையார் தோழராதியோர்மீதும் இறை 
வனது கருணாமாரி சொரியப்படுவதாக . 

மனிதர்களே ! சர்வவல்லமையுமுடைய ஆண்டவனது 
ஆணைவழிநின்று அவனுக்கு அஞ்சி நடந்து கொள்ளும்படி 
உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன் . சீரும்சிறப்பும் தங்கிய 
முஹர்ரம் என்னும் இம்மாதத்தில் நன்மை செய்வோர் இரட் 
டிப்பான பலனைப் பெறுவார்களென்பதை உங்களுக்கு ஞாப 
கப்படுத்துகிறேன் . சகோதரர்களே ! இம்மாதத்தில் தான் 
நமது நபிகள் பிரான் ( சல் ) அவர்களது திருப்போரும் ஹஸ் 
ரத் அலி ( ரலி ) அவர்களின் புத்திர ரத்தினமுமாகிய ஹூ 
சைன் ( ரலி ) அவர்கள் , உலக நன்மைக்கு அஸ்திவாரமாக 
முஸ்லிம்கள் முதன் முதல் ஸ்தாபித்த பிரஜாதிபத்தியம் 
என்னும் மஹத்தான கொள்கையை நிலைநிறுத்தும் பொருட் 
டுத் தங்கள் உயிரைத்தியாகஞ் செய்தார்கள் . அவர்கள் 
ஹிஜ்ரீ அறுபத்தொன்றாம் வருடம் முஹர்ரம் - மீ 10 - s 


. 


. 


6 


முஹர்ரம் - மீ இரண்டாம் குத்பா. 


யன்று கர்பலா பிரதேசத்தில் வதை செய்யப்பட்டார்கள் . 
குடியரசுக் கொள்கையை உலகத்திற்கு முதன் முதல் அளித் 
தது இஸ்லாம் தான் . இக்கொள்கையின் கீழ் சய்யிதினா 
ஹுசைன் ( ரலி ) அவர்கள் முஸ்லிம்களுக்குத் தலைவராகத் 
தெரிந்தெடுக்கப்பட வேண்டியவர்களாயிருந்தார்கள் . இத் 
தேர்தலுக்கும் கொள்கைக்கும் விரோதமாக முஸ்லிம்களுள் 
ஒரு வகுப்பினர் மற்றொருவரை வம்ச பரம்பரைக் கொள் 
கையின் கீழ் தலைவராக்கியதன் பலனாகவே கர்பலா யுத்தம் 
நடைபெற்றது . ஆகவே சய்யிதினா ஹூசையின் ( ரலி ) 
அவர்கள் பிரஜாதிபத்தியக் கொள்கையை உலகில் நிலை 
நாட்டுதற்கு முதன் முதல் உயிரைத் தியாகஞ்செய்த புண் 
ணிய சீலராவர் . 


சகோதரர்களே! கர்பலாவில் நடந்த யுத்தமானது 
முஸ்லிம் உலகத்தையே நிலைகுலையச் செய்து விட்டது . எங் 
கள் நபிகள் பெருமான் ( சல் ) அவர்களால் அஸ்திவாரமிடப் 
பெற்று , அவர்களுடைய நான்கு பிரதானமான தோழர்க 
ளாலும் ஏனைய முஸ்லிம்களாலும் மென்மேலும் உறுதி 
யாகவும் விசாலமாகவும் நிறுவப்பெற்ற , இஸ்லாமிய 
இராஜ்ஜியம் என்னும் ஒப்புவமையற்ற கட்டிடத்தைத் 
தகர்த்தெறியும் வேலை , கர்பலா பிரதேசத்தில் ஆரம்பிக்கப் 
பட்டதென்று சொல்லவேண்டும் . அந்தோ ! பயங்கரமும் 
கோரமுமான பல சம்பவங்கள் நிகழ்ந்த 

சம்பவங்கள் நிகழ்ந்த அந்நாளையும் , 
அதன்பின்னர் முஸ்லிம்களுக்குள் ஏற்பட்ட பிளவையும் 
அப்பிளவு காரணமாக இஸ்லாமிய இராஜ்ஜியங்களுக்கு 
நேர்ந்த கதியையும் நினைவு கூரும் எந்த முஸ்லிமும் 
கண்ணீர் உகுக்காதிருக்கமுடியாது . சய்யிதினா ஹுசைன் 


முஹர்ரம்- இரண்டாம் குத்பா . 


7 


( ரலி ) அவர்கள் வீரபுருடராகத் தங்கள் பிராணனைத் 
தியாகஞ்செய்த தினத்திலிருந்து மூன்று நாட்கள் வரை 
வானம் இருண்டு,யுகப்பிரளயகாலம் வந்துவிட்டதோவென்ற 
சந்தேகத்தையும் , அச்சத்தையும் , ஏக்கத்தையும் , ஜனங் 
களுக்கிடையே எழுப்பிவிட்டதென்று சரித்திராசிரியர்கள் 
கூறுகிறார்கள் . இவ்வடையாளம் முஸ்லிம் அரசாங்கங்களின் 
பிற்கால வீழ்ச்சியை முன்னறிவித்தது போலும் ! 


சகோதரர்களே ! மேற்காட்டிய துக்ககரமான சம்பவம் 
கள் நடந்தேறிய இம்மாதத்தில் முஸ்லிம்களாகிய நீங்கள் 
செய்யவேண்டிய கடமை யாதென்றும் , அதற்கு மாறாக நம் 
மில் பலர் யாது செய்து கொண்டிருக்கிறார்களென்றும் நீங் 
கள் கவனிக்க வேண்டாமா ? இஸ்லாத்தின் நன்மைக்காக 
உயிர்களைத் தியாகஞ்செய்த புண்ணியசீலர்கள் பால் நீங்கள் 
நன்றியறிதலுள்ளவர்களாயிருக்கிறீர்களா ? எந்தக் கொள் 
கைக்காக அவர்கள் பிராணனை விட்டார்களோ , அக் 
கொள்கை பூர்த்தியாகுமாறு உங்கள் ஆயுளில் எப்பொழு 
தாவது முயற்சி செய்திருக்கிறீர்களா ? அவ்வாறு செய்வ 
தற்கு விரோதமாக சமீபகாலத்தில் கூட இந்திய முஸ்லிம் 
கள் தங்கள் சகோதா முஸ்லிம்களை எதிர்த்து யுத்தஞ் 
செய்து அவர்களது இரத்தத்தை ஒட்டிய சம்பவத்தை 
நினைக்கும் பொழுது நமக்குத் துக்கமும் வெட்கமும் உண் 
டாகின்றது . நோன்பு நோற்பதிலும் தர்மஞ் செய்வதிலும் , 
ஆடம்பரமற்ற முறையில் , பொதுவாக முஸ்லிம்களுடைய 
வும் , சிறப்பாக இஸ்லாமிய அரசாங்கங்களுடையவும் நன் 
மையைக் கருதி யாது செய்யலாமென்ற சிந்தனையிலும் 
கழிக்கவேண்டிய இம்மாதத்தின் முதற்பத்து தினங்களை , 


S 


முஹர்ரம் - ன் இரண்டாம் குத்பா. 
தற்கால முஸ்லிம்கள் வேடிக்கையிலும் விளையாட்டுகளிலும் , 
பலவித வேஷத்துடன் கூத்தாடும் கேளிக்கைகளிலும் கழிக் 
கிறார்கள் ! மார்க்கத்திற்கு முற்றிலும் விரோதழானதும் 
விக்கிரக ஆராதனை செய்யும் காபிரீன்களின் உற்சவங்களை 
நிகர்த்ததுமான பஞ்சா வைத்தல் , அதற்குத் தூபதீபங் 
காட்டுதல் , அதைத் தூக்கிக்கொண்டு ஊர்வலமாகச் செல்லு 
தல் , தீக்குழியில் இறங்கல் முதலிய இகழ்ச்சிக்கும் நகைப் 
பிற்கும் இடமான பல செய்கைகள் நமது நாட்டில் பலவிடங் 
களில் இன்னும் நடைபெறுகின்றன இது சம்மந்தமாகச் 
சில ஊர்களில் கலகங்களும் நடக்கின்றன . அந்தோ ! பரி 
தாபம் ! சகோதரர்களே ! இனியாவது இப்படிப்பட்ட 
வீணான அஞ்ஞானச் செய்கையில் முஸ்லிம்கள் தலையிடாது 
தங்கள் கடமைகளைச் செவ்வனே புரியும்படி முயற்சிப்பீர் 


களாக . 


ஹசனும் 


எமது நபிகள் பிரான் ( சல் ) அவர்கள் பின்வருமாறு 
திருவுளம்பற்றியிருக்கின்றார்கள் . ( 1 ) " என்னுடைய குடும் 
பத்தாரில் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள் 
ஹுசைனுமாவர் . ( 2 ) ஹுசைன் புராத் நதியருகே கொல் 
லப்படுவாரென்று எனக்கு ஜிப்ரயீல் வஹி அறிவித்தார் . 

ஏ நன்னம்பிக்கை பூண்டவர்களே ! மதுபானம் அருந் 
தலும் சூதாடுதலும் , நாட்டிவைக்கப்பெற்ற விக்கிரகங்கள் 
பஞ்சா முதலியவைகளை ஆராதித்தலும் , சோதிடம் பார்த்த 
லும் , பைசாசக்கிரியைகளுள் இழிவானவைகளாம் ; நீங்கள் 
ஜெயம்பெறும் பொருட்டு அச்செய்கைகளைத் தவிர்ந்திருப் 
பீர்களாக ( அல்- குர் ஆன் 5:90 , வியாக்கியானம் .) 


5 . 


2S 


2 


வி 


Sacl 


அ 


முஹர்ரம் மாதம் , 
மூன்றும் குத்பா. 

2 


உ 


எல்லாப்புகழும் அல்லா ( ஹ் ) வுக்கே உரியது . அவன் 
இணை துணையற்றவன் மாறுதலடைதலின்றும் தூய்மை 
யானவன் ; நன்னம்பிக்கை வைத்து நல்லவழியில் நடந்தவர் 
களை நாகத்தை விட்டும் காப்பாற்றுபவன் . நிச்சயமாய் வணக் 
கத்திற்குரியவர் .. தனித்தவனும் இணை துனையற்றவனுமான 
அல்லா ( ஹ் ) வைத்தவிர வேறு எவருமில்லை எனவும் , நிச்சய 
மாய் நபிகள் பிரான் முஹம்மது ( சல் ) அவர்கள் அவனது அடி 
மையும் திருத்தூதரும் ஆவரென்றும் சாக்ஷிபம் பகருகின் 
றேன் . எங்கள் இறைவனே ! எங்கள் தலைவராகிய முஹம் 
மது ( சல் ) அவர்கள் மீதும் அவர்கள் கிளையார் தோழர்கள் 
மீதும் எந்நாளும் உனது கருணையையும் சாந்தியையும் 
சொரிந்தருள்வாயாக . 

அல்லா ( ஹ் ) வின் அடிமைகளே ! உங்களுக்கும் எனக் 
கும் முதலாவதாக அல்லா ( ஹ் ) வைப் பயந்து கொள்ளும்படி 
நல்லுபதேசஞ்செய்கின்றேன் ; அவனைப் பயந்தவர்கட்கே 
கற்கதியுண்டாகும் . 

மானிடர்களே ! கியாமநாளின் அறிகுறிகள் தொடர்ந்து 
தோன்றிக்கொண்டிருப்பது அறிவுடையோர்களின் பார் 


2 


10 


முஹர்ரம் - மீ மூன்றாம் குத்பா.. 


வைக்கு மறைந்ததன்று . எவ்வாறு கியாமநாளின் அறிகுறி 
கள் அதிகப்பட்டுக்கொண்டு செல்லுகின்றனவோ அவ்வாறே 
நீங்கள் வரம்பைக்கடந்து நடப்பதும் அதிகமாய்க்கொண்டே 
போகிறது . வரம்பு கடந்து நடப்பதற்கு முக்கிய காரணம் , 
நீங்கள் ஆகிறத்தை முற்றிலும் மறந்துவிட்டதேயாகும் . 
ஒவ்வொருவரின் செய்கைகளும் , அவரவரது எண்ணம் எப் 
படிப்பட்டதென்று காட்டுபவையாயிருக்கின்றன . உங்கள் 
செய்கைகளினால் கிஞ்சித்தும் அல்லா( ஹ் ) வுக்கு பயப்பட 
வேண்டுமென்ற எண்ணமிருப்பதாய் நீங்கள் காட்டிக்கொள் 
வதில்லை . அல்லா ( ஹ் ) நீங்கள் செய்பவைகளையெல்லாம் 
நன்கு கவனித்துக்கொண்டேதானிருக்கிறான் . மேலும் 
நாளுக்குநாள் பாவஞ்செய்வதிலும் , ஒருவரையொருவர் 
குற்றஞ்சாட்டி தூஷிப்பதிலுமே கண்ணுக்கருத்துமா 
யிருக்கின்றீர்கள் . சிறிய சிறிய விஷயங்களுக்காகவெல்லாம் 
குபிர்பத்வா பிறப்பித்து உங்களுக்கிடையில் ஒற்றுமையைக் 
குலைத்து விடுகிறீர்கள் . உங்களின் பாவங்கள் உங்களுடைய 
கண்களுக்கு சிறியனவாய்த் தோன்றுகின்றனபோலும் ! 
ஆனதினால் தான் அப்பாவங்களை மிகவும் அற்பஜந்துக்களான 
கொசுக்களுக்குச் சமமாகக் கருதுகிறீர்கள் . அந்தோ 
பரிதாபம் ! அப்பாவங்கள் மலையைப் போல என்றைக்கு 
உங்கள் கண்களுக்குத்தெரியுமோ ! உங்களுடைய பாவங் 
களின் மீது நீங்கள் கவனத்தைச் செலுத்துங்காலம் 
எப்பொழுது 

ஒவ்வொருவரும் அவரவர் 
செய்கையின் மீது கவனத்தைச் செலுத்தித் தம்மைச் சீர் 
திருத்தம் செய்வது முக்கிய கடமையாகும் . சகோதரர்களே ! 
காலத்தின் பேரில் பழிசுமத்துகிறீர்கள் . இரவு பகலாய் 


வருமோ !! 


அதை 


முஹர்ரம்- மூன்றும் குத்பா. 

li 
மாறி மாறி வரும் காலம் மாறுதலடைவதில்லை. ஆனால் , 
உங்களின் செயல்களே நாளுக்கு நாள் மாறுதலடைந்து 
வருகின்றன . எத்துணையோ பஹிரங்கமான மார்க்கச் 
சட்டங்களை மாறுதலடையும்படி செய்துவிட்டீர்கள் . எத் 
துணையோ ஹாரமானவைகளை ஹலாலைப்போல் செய்துவரு 
கிறீர்கள் . உங்களில் அநேகருக்கு அதைப்பற்றிய கவலை 
கிஞ்சித்துமில்லை. 

அருவருப்பவர் மிகச்சிலரே . 
அபாரமான எத்துணையோ வஸ்துக்களை 

ணையோ வஸ்துக்களை கேவலமாயும் , 
கேவலமான அனேக வஸ்துக்களை அபாரமாயும் நினைக் 
கின்றீர்கள் . உங்களுள் சிறியோர் , 

பெரியோர்களை 
கண்ணியப்படுத்தாமலும் , பெரியோர் சிறியோர்மீது , இரங் 
காமலும் , தவறி நடக்கிறீர்கள் . இவ்வாறெல்லாம் மனம் 
போனபோக்காய் நடப்பதினின்றும் யாதொரு கஷ்டம் 
வந்துவிடுமாயின் . அது உங்கள் கைகளால் சம்பாதித்த 
தென்றே ஞாபகத்தில்வைத்துக்கொள்ளுங்கள் . அல்லா( ஹ் ) 
நீங்கள் செய்பவைகளில் அநேகத்தை பொறுக்கக்கூடும் . 
ஆனால் அல்லா( ஹ் ) பொறுக்கக்கூடுமென இஷ்டம்போல் 
செய்வது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதென்பதை ஞாபகத் 
தில் வைத்துக்கொள்ள வேண்டும் . 

சகோதரர்களே ! இறுதிநாளின் அடையாளங்கள் 
வந்து கொண்டிருக்கின்றன ; பாவங்கள் அதிகப்பட்டுக்கொண் 
டிருக்கின்றன என்று அநேகர் வாயால் மட்டும் சொல்லிக் 
கொள்வதல்லாமல் , இறுதிநாளை விசுவாசித்த மூமின்கள் 
செய்யவேண்டிய கிரியைகளைப்போல் யாதொன்றும் செய 
லளவில் செய்வதில்லை ; ஒவ்வொருவரும் பிறரைக் குற்றம் 
சாட்டுவதிலேயே கவனத்தைச் செலுத்துவதல்லாமல் , தம் 


12 

முஹர்ரம் - மீ மூன்றாம் குத்பா . 
மளவில் கவனத்தைச் செலுத்துவதில்லை . இவ்விதம் நீங்கள் 
நடந்து கொள்ளுகிறதின் பலன் யாதாகுமென ஒவ்வொரு 
நாளிலும் கணப்பொழுதேனும் சிந்திப்பீர்களாயின் இப் 
பெருங்குறைகள் நம்மைவிட்டுத்தொலையும் வழி உங்களுக்கு 
புலப்படும் . அல்லா( ஹ் ) நம்மனைவோருக்கும் நல்லறிவைப் 
புகட்டி நேரான பாதையைக் காண்பிப்பானாக ! 

இறுதிகள் வந்துவிடுமாயின் நான்கு வஸ்துக்களை 
அல்லா ( ஹ் ) உயர்த்திவிடுவான் : ( 1 ) பூமியைவிட்டும் 
பரக்கத்து நீங்கிவிடும் . ( 2 ) ஹிருதயங்களை விட்டும் கிருபை 
நீங்கிவிடும் . ( 3 ) அதிகாரிகளை விட்டும் நீதம் நீங்கிவிடும் . 
( 4 ) பெண்களைவிட்டும் நாணம் நீங்கிவிடும் . ( ஹதீஸ் ) 

மானிடர்களே ! பூமியினின்றும் சுத்தமான ஹலாலான 
வஸ்துக்களைத் தின்னுங்கள் . ஷைதானுடைய் கெட்ட 
தூண்டுதல்களைத் தொடர்ந்து நடக்காதீர்கள் . ஏனெனில் , 
நிச்சயமாயவன் ( உங்களுக்கு ) பகிரங்கமான பகைவன் ; 
நீங்கள் பாவங்களையும் சட்ட விரோதமானவைகளையும் 
செய்யும்படியும் , அல்லா ( ஹ் ) வின் பேரில் நீங்கள் அறியாத 
விஷயங்களைச் சொல்லும்படியும்தான் அவன் எவுகின்றான் . 
( குர் ஆனின் வியாக்யானம் 2 : 169 . ) 


oe 


ஆ 

அ 
முஹர்ரம் மாதம் , 


நான்காம் குத்பா. 


தால் 


2 

* 
எல்லாப்புகழும் அல்லா ( ஹ் ) வுக்கே உரியது . அவன் 
மானிடர்களின் சரீரத்தை மண்ணினால் சிருஷ்டித்து ஆன் 
மாவை அதனுள் புகுத்திச் சீர்படுத்தியவன் ; சிருஷ்டி கர்த் 

வாகிய அல்லா ( ஹ் ) வே மிகத் தூய்மையானவன் ; அவன் 
சிருஷ்டிப்பதில் எவரின் உதவியும் தேவையற்றவன் . நிச் 
சயமாய் வணக்கத்திற்குரியவர் , தனித்தவனும் இணை துணை 
யற்றவனுமான அல்லா ( ஹ் ) வைத்தவிர வேறு எவருமில்லை 
எனவும் , நிச்சயமாய் நபிகள் பிரான் முஹம்மது ( சல் ) அவர் 
கள் அவனது அடிமையும் திருத்தூ தரும் ஆவரென்றும் 
சாக்ஷியம் பகருகின்றேன் . எங்கள் இறைவனே ! 
தலைவராகிய முஹம்மது ( சல் ) அவர்கள் மீதும் அவர்கள் 
கிளையார் தோழர்கள் மீதும் எந்நாளும் உனது கருணையை 
யும் சாந்தியையும் பொழிந்தருள்வாயாக ! 

அல்லா( ஹ் )வின் அடிமைகளே ! உங்களுக்கும் எனக் 
கும் முதலாவதாக அல்லா( ஹ் ) வைப் பயந்து கொள்ளும்படி 
நல்லுபதேசஞ் செய்கின்றேன் ; அவனைப் பயந்தவர்கட்கே 
நற்கதியுண்டாவதாக ! 

சகோதரர்களே ! ஜயமடைய விரும்புவீர்களாயின் , 
உலகப்பற்றை ஹிருதயங்களை விட்டும் அப்புறப்படுத்திவிடுங் 


எங்கள் 


14 


முஹர்ரம் மீன் நான்காம் குத்பா. 


கள் . அப்படிச் செய்ததின் காரணமாகவே உங்களின் மூதா 
தைகள் ஜயமடைந்தனர் . கேவலம் சரீரத்தை வளர்க்கக் 
கூடிய உணவுகளுக்காக என் கவலைப்படுகிறீர்கள் ? வல்லமை 
பொருந்திய இரக்ஷகனாகிய அல்லா ( ஹ் ) உங்களுக்கு உண 
வளிப்பவனாயிருக்கிறான் . நீங்கள் செய்யவேண்டிய கடமை 
களைச் செய்யாமல் வீண் காலம் கழிக்கின்றீர்கள் ; மார்க்கத் 
திற்குச் சற்றும் சம்பந்தமில்லாத அநேக விஷயங்களை வெகு 
சந்தோஷமாய்ச் செய்ய விருப்பம் கொள்ளுகிறீர்கள் ; அக் 
கிரமஞ் செய்யப்பட்டவர்களுக்கு உதவிபுரியாது அக்கிரமஞ் 
செய்பவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள் ; எழையான மூமின் 
களைப் பரிகாசம் செய்கின்றீர்கள் ; அல்லா ( ஹ் ) வின் நல்லடி 
யார்களைக் கேவலமாய் நடத்துகின்றீர்கள் ; பொருள் பறிக்க 
வந்தவர்களென உலமாக்களை ஏளனம் செய்கின்றீர்கள் ; நீங் 
கள் கோரிய காரியம் நிறைவேறும் பொருட்டு உங்களின் 
இனிய சொற்களைக்கொண்டு ஜனங்களை வஞ்சகமாக உற் 
சாகப்படுத்துகிறீர்களன்றோ ? இவ்வாறெல்லாம் செய்வது 
கொண்டு மெய்யாகவே அல்லா( ஹ் )வின் கோபத்திற்குள்ளா 
கின்றீர்கள் ; ( ஆண்டவன் நம்மை அவனது கோபத்துக்குள் 
ளாக்காமல் காப்பாற்றுவானாக ; ) இவையெல்லாம் உங்களின் 
நிலைமை கேவலஸ் திதியை யடைவதற்குக் காரணங்களாகு 
மன்றோ ? இங்கனம் செய்வது இஸ்லாமின் விதிகளை அறியா 
மையினாலன்றோ? அல்லா( ஹ் ) வின் ஆணையாக உங்களில் பல 
ருடைய ஆன்மாக்கள் உலக ஆசைகளில் சிக்குண்டு தாழ்மை 
யடைந்து விட்டன ; உண்மையாகவே நீங்கள் இவ்வற்ப உலக 
இன்பங்களில் மூழ்கிவிட்டீர்கள் ; இராகங்களைக் கேட்பதிலும் 
ஜா ஹில்களுடைய சொற்களை ஆதரிப்பதிலுமே உங்கள் 


முஹர்ரம் மீ நான்காம் குத்பா. 


15 


ஆன்மாக்கள் சந்தோஷமடைகின்றன ; ஆண்டவனது திரு 
வேதத்தையும் , மெய்யான வார்த்தைகளையும் கேட்பது உங் 
களுக்கு மரணவேதனையை அனுபவிப்பது போலிருக்கிறது . 
அவாவையும் தற்செயல்களையும் தொடர்ந்து அவற்றிற்குத் 
தலைசாய்க்கின்றீர்கள் ; இஸ்லாத்திலில்லாத நூதனச் செய் 
கையாகிய ஒரு பித் அத்தைச் செய்ய உங்களை அழைக்கப்பட் 
பால் அதிவேகமாய்ச் செல்லுகின்றீர்கள் ; ஆனால் சுன்னத் 
தான விஷயத்தின்பால் அழைக்கப்பட்டால் அதை அரு 
வருக்கின்றீர்கள் ; நஸீஹத்தைக் கேட்பதற்கு அழைக்கப் 
பட்டால் கோபங்கொள்ளுகிறீர்கள் ; என்னே ! உங்களது 
பிற்போக்கு , என்னே ! உங்களது கவனக்குறைவு ; எத்துணை 
உபந்நியாசங்களைக்கேட்கினும் உங்கள் மனம் கரைவதிலையே ! 
சகோதரர்களே ; எவ்வளவைச் சொல்லினும் எதைக்கேட் 
கினும் உங்கள் மனம் உருகாமலிருப்பதை நோக்க , " சிலரின் 
ஹிருதயங்கள் கல்லைப் போல் கெட்டியாகிவிட்டன வென் 
றும் , " சில ஹிருதயங்களின் மீது முத்திரை இடப்பட்டிருக் 
கின்றது என்றும் அல்லா ( ஹ் ) தன் திருமறையில் அருள் 
செய்ததேபோல் உங்கள் நெஞ்சம் ஆகிவிட்டதோவென்று 
அஞ்சவேண்டியதாயிருக்கிறது . அப்படிக் கல்லைப் போல் 
அல்லது முத்திரையிடப்பட்டதாய் ஆவது , பெரும் துர்ப் 
பாக்கியத்திற்கடையாளம் என்பதை ஊன்றிக் கவனித்து , 
ஆகிறத்தளவில் கவனத்தைச் செலுத்துங்கள் இவ்வித 
துர்ச்செயல்கள் நிரம்பிய உங்கள் பால் இறுதிநாளின் அடை 

ளங்களுள் ஒன்றாகிய தஜ்ஜால் வெளிப்படுவது ஆச்சரிய 
மல்ல . இங்கனமே முஸ்லிமுக்கும் காபிருக்குமிடையே பாகு 
பாடு செய்யக்கூடிய தாப்பத்துல் அர்லு என்னும் உயிர்ப் 


16 


முஹர்ரம் - மீ நான்காம் குத்பா . 


பிராணி வெளியாவதும் , மனனம் செய்தவர்களின் ஹிருத 
பங்களை விட்டும் திருகுர் ஆன் உயர்த்தப்படுவதும் , பொழுது 
அஸ்தமாகுமிடத்திலிருந்து பொழுது உதயமாவதும் , 
பாவஞ் செய்தவர்களைவிட்டும் தவ்பாவின் வாசல் அடைபடு 
வதம் , இறுதிநாளின் மற்றைய அநேக அறிகுறிகளும் இக் 
காலத்தில் நடைபெறுவதும் ஆச்சரியமல்ல . 

உங்களுக்கும் " லா இலாஹ இல்லல்லாஹு வென் 
னும் கலிமாவுக்குமிடையில் திரைபோடப்படுமுன்னமே (சக் 
ராத்தின் நிலைமைவருவது , அல்லது தவ்பாவின் வாசல் அடை 
படுவது , என்பதே திரையென்பதன் பொருள் ) அக்கலிமா 
வை மிகுதமாய் ஓதிக்கொள்ளுங்கள் ! உங்களுள் மரணம் சம் 
பித்தவர்களுக்கும் இதைக்கற்பித்துக்கொடுங்கள் . " ( ஹதீஸ் ) 

மனைவி , மக்கள் , தங்கம் , வெள்ளி முதலிய பொருட் 
குவியல்கள் , நன்கு பழக்கப்பெற்ற குதிரைகள் , கால்நடை 
கள் , வேளாண்மை , ஆகிய இவைகளின் மீது பற்றுதலா 
பிருத்தல் மனிதருக்கு அழகாகத் தோற்றக்கூடியதாயிருக் 

இஃது இவ்வுலக வாழ்க்கையின் ( அழியக்கூடிய ) 
பொருளாகும் . அல்லா ( ஹ் ) வோ சிரேஷ்டமான மீட்சி 
ஸ்தலத்தைத் தன்பாலுடையவனாயிருக்கிறான் . ( அல்- குர் 
ஆன் வியாக்கியானம் , 3:13 ) 


G 


கிறது 


des பந்தி 

ஸபர் மாதம் , 
முதலாம் குத்பா. 


PaD3 


Po DS 


POC 


அவன் 


8 


. 


எல்லாப்புகழும் அல்லா( ஹ் ) வுக்கே உரியது . 
நமது பிதாவாகிய ஆதம் ( அலை ) அவர்களை சிருஷ்டித்து , 
அன்னவரின் புத்திரர்களைப் பல்வேறு கூட்டங்களாகப் 
பிரித்தவன் ; எண்ணிறந்த அக்கூட்டங்களை அவனன்றி 
எவரும் அறியார் . அவர்களை வறிஞராயும் தனமுடையோ 
ராயும் , மேன்மையுடையோராயும் , தாழ்மையுடையோராயும் 
ஆக்கியவன் இணை துணையற்றவனும் தனித்தவனுமாகிய 
அல்லா( ஹ் ) வைத்தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை 
என்றும் , நபிகள் பிரான் 

முஹம்மது ( சல் ) அவர்கள் 
அல்லா ( ஹ் )வின் திருத்தூதரும் நபிமார்களுக்குத்தலைவரும் 
ஆவரென்றும் , நிச்சயமாய் சாக்ஷியம் பகருகின்றேன் . 
அல்லா( ஹ் ) அன்னவர்கள் மீதும் , அன்னார் கிளைஞர் 
தோழர்கள் மீதும் , தன் கிருபாமாரியைச் சொரிந்தருள் 
புரிவானாக ! 

அல்லா( ஹ் )வின் அடிமைகளே ! உங்களுக்கும் எனக் 
கும் முதலாவதாக அல்லா ( ஹ் ) வைப் பயந்து கொள்ளுமாறு 
நற்போதனை செய்கின்றேன் . நிச்சயமாய் அல்லா ( ஹ் ) வை 
அஞ்சுவது அவனது அன்பிற்கு அருகதை அளிக்கும் . 


3 


18 


ஸவர் - மீன் 

பர் - மீ முதலாம் குத்பா . 


எவனது 


மானிடர்களே ! நமது இன்பசுகங்களைப் பிரிக்கக்கூடிய 
மரணத்தை எந்நேரமும் ஞாபகத்தில் நிலைநிறுத்துங்கள் . 
மரணமென்பது யாதென அறிவீர்களா ? அதுவே நம்மில் 
தாயையும் குழந்தையையும் , புருடனையும் பெண்டீரையும் , 
சகோதரனையும் சகோதரியையும் ஒருவருக்கொருவர் இனிச் 
சந்திக்க இயலாதவண்ணமாய்ப் பிரிக்கக்கூடியது . 
நெஞ்சத்தில் மரணத்தின் ஞாபகம் குடிகொள்ளுமோ 
அவன் அல்லா ( ஹ் ) வின் ஞாபகத்தில் ஆழ்ந்து சாந்தியடை 
வான் . அப்படிப்பட்ட மரணத்தை மறந்து இவ்வுலகத்தில் 
நிலையாயிருக்க ஆவல் கொள்ளாதீர்கள் . அப்படி நினைப்பது 
தவறென உங்களுக்கு நினைவுறுத்துகிறேன் . அல்லா ( ஹ் ) 
வைத்தவிர வேறு எவரும் இவ்வுலகில் நிலைத்திருக்க முடியா 
தென்பதே திருமறையின் கூற்று . எவ்வுயிர்க்கும் சிரேஷ் 
டராயவதரித்த நபிகள் நாயகமே இவ்வுலகவாழ்க்கையை 
நீத்தார்களென்றால் மற்றவர்களின் கதி என்னவென்றுரைப் 

அறிந்து கொள்வீர்களாக ! நிச்சயமாய் நபிகள் 
பிரான் ( சல் ) அவர்கள் இவ்வுலகைவிட்டு அவர்களின் 
பிரயாணம் சமீபித்து மரணம் வந்தடுத்தபொழுது , மலக்குல் 
மவுத்தென்னும் உயிரைக் கைப்பற்றும் வானவர் வந்து 
வாசலைத் தட்டித் திறக்கச் சொன்னார் . அப்பொழுது நபி 
பெருமான் ( சல் ) அவர்கள் தங்கள் புத்திரியாகிய பாதிமா 
( ரலி ) அவர்களையழைத்து யார் கதவைத் தட்டுவதென 
நோட்டமிடச்சொன்னபொழுது , எவரோ சந்திக்க வந்தவ 
ரென பதிலிறுத்தார்கள் . நீர் அவரை அறிவீரா ? " என 
நபிகள் பிரான் ( சல் ) அவர்கள் தங்கள் மகளிடம் வினவிய 
தற்கு இல்லையென பதிலுரைத்தார்கள் . அப்பொழுது 


சபது ! 


19 


8 


GS 


ஸ்டர்- முதலாம் குத்பா . 
இவர் இன்பசுகங்களையெல்லாம் ஒரு நிமைப்பொழுதில் 
மாற்றிவிடுபவர் ; சேர்ந்திருப்பவர்களைப் பிரித்துவிடுபவர் ; 
சிசுக்களை அனாதையாக்குபவர் ; இவருக்கு வாசலைத் திறந்து 
விடு என நபிகள் பிரான் ( சல் ) அவர்கள் அருளிச்செய்தார் 
கள் . அப்பொழுது " நபித்துவத்தின் வீட்டையுடையவர் 
களே ! அஸ்ஸலாமு அலைக்கும் (உங்கள் மீது அல்லா( ஹ் ) 
வின் சாந்தியுண்டாவதாக ) " என்ற சப்தம் மாத்திரம் ஆளின் 
தோற்றமின்றி நாயகி பாதிமா ( ரலி ) செவியில் விழுந்தது . 

வஅலைக்குமுஸ்ஸலாம் வரஹ்மதுல்லாஹி என் சகோதர 
இஸ்ராயீலே ! வெறுமனே சந்திக்கவந்தீரா ? அல்லது 
அல்லா( ஹ் ) வின் ஆக்ஞைப்படி ஆன்மாவைக் கைப்பற்ற 
வந்தீரா ? " என நபிகள் நாபகம் ( சல் ) வினவியதற்கு , " அல்லா 
( ஹ் )வின் திருத்தூதராகிய என் சிநேகிதரே ! இவ்வுலகில் 
உமக்கு முன் எவரையும் வெறுமனே சந்தித்ததில்லை ; எனி 
னும் உங்கள் மீது கிருபையுடையவனாகவும் , இரக்கமுடைய 
வனாகவுமே நடந்து கொள்ளும்படி அல்லா( ஹ் ) எனக்கு ஏவி 

என விடை இறுத்தார்கள் . என் சகோதரர் 
ஜிப்ரயீல் ( அலை ) இரக்ஷகனாகிய அல்லா ( ஹ் ) இடத்தினின் 
றும் வரும்வரை சற்று தாமதியுமெனச் சொல்லியதுடன் , 
நீர் வரும்பொழுது ஜிப்ரயீலை ( அலை ) எங்கு சந்தித்தீரென 
வும் வினவினார்கள் . அதற்கு வானவர்களாகிய அல்லா ( ஹ் ) 
வின் மலக்குகள் உங்கள் விஷயமாய் அன்னவரிடம் விசாரித் 
தவர்களாக வானத்தில் பார்த்தேன் எனச் சொல்லிமுடிவ 
தற்குள் ஜிப்ரயீல் ( அலை ) அவர்களும் வந்தார்கள் . மேலும் , 
அல்லா( ஹ் ) சலாம் சொன்ன தாகச்சொல்லி , நீங்கள் 
அல்லா ( ஹ் ) வின் திருத்தூதராகும் ; நீங்கள் விரும்பினால் 


யுள்ளான் 


20 


ஸபர் - மீ முதலாம் குத்பா... 


39 


66 


உங்களைப் பிற்படுத்திவைக்கமுடியுமெனவும் சொன்னார்கள் . 
அதற்கப்பால் என்ன சம்பவிக்குமென நபிபெருமான் ( சல் ) 
வினவியதற்கு மீளவும் மரணமடைந்து அல்லா ( ஹ் ) வைச் 
சந்திப்பீர்களென விடையளித்தார்கள் . அப்பொழுது " ஏ 
இஸ்ராயீலே ! என் ஆயுள் முடிந்து விட்டது , என் ஆன் 
மாவைக் கைப்பற்றி கொள்ளும் எனச் சொன்னார்கள் . நபி 
( சல் ) அவர்களின் ஆன்மா முழந்தாளை அடுத்தபொழுது 
ஆண்டவா !) பாக்கியம் பெற்ற உன் அடிமைளுடன் சேர்ப்பா 
யாக என்றும் , தொப்புளை அடுத்தபொழுது நம்முடைய 
மீட்சிஸ்தலம் அல்லா ( ஹ் ) வின் பாலிருக்கிறது என்றும் ,, 
நெஞ்சை அடுத்தபொழுது இன்னா லில்லாஹி ( நாம் அல் 
( ஹ் )வினின்றும் வந்தவர்களே ) என்றும் , தொண்டையை 
அடுத்தபொழுது என் கஷ் - மே ! " என்றும் கூறினார்கள் . 
அதைச் செவியுற்ற பாதிமா ( ரலி ) , " என் பிதாவின் கஷ்டத் 
தைப்பற்றி எனது கஷ்டமே ! " உரைத்தார்கள் . 
நபிகள் நாயகமவர்களின் ஆன்மா பிரிந்தது . 

என்னிடம் ஜிப்ரயீல் ( அலை ) வந்தார்கள் . 
மதே ! நீங்கள் நாடின காலம்வரை ஜீவித்திருங்கள் , இறுதி 
யில் மரணமடைவீர்கள் ; நாடியவற்றை இச்சித்திருங்கள் , 
இறுதியில் அவைகளை விட்டும் பிரிவீர்கள் ; நாடினதைச் 
செய்யுங்கள் , நிச்சயமாய் அதற்குக் கூலி கொடுக்கப்படுவீர் 
கள் " எனச் சொன்னார்கள் . மேலும் , நான் ஜீவித்திருத்தலும் 
மரணமடைதலும் உங்களுக்கு நன்மையையே அளிக்கும் . 
நீங்கள் செய்பவைகளை எனக்கு எடுத்துக்காட்டப்படும் ; 
அவைகள் நன்மையாயின் அல்லா ( ஹ் ) வைத் துதிப்பேன் ; 
தீமையாயின் உங்கள் பாவங்களை 

மன்னிக்குமாறு 


என 


68 


முஹம் 


ஸபர் முதலாம் குத்பா 

21 
பிரார்த்திப்பேன் என நபிகணாயகம் ( சல் ) அருளிச்செய் 
தார்கள் . ( ஹதீஸ் ) 

பியே ) உமக்கு முன் எந்த மனிதனுக்கும் (இவ்வுல 
கில் ) நிலையாயிருத்தலை நாம் கற்பிக்கவில்லை. 

எனவே நீர் 
மரணமடைந்து அவர்கள் தாமா நிலையாயிருக்கப்போகிறார் 
கள் ? 

ஒவ்வொரு ஆன்மாவும் ( இவ்வுலகில் ) மாலை 
மடைந்தே தீரவேண்டும் . ( அல்- குர் ஆன் , 21:34 . ) 


T 


ஆ 
ஸபர் மாதம் , 
இரண்டாம் குத்பா. 
75 

B 


எல்லாப்புகழும் அல்லா( ஹ் ) வுக்கே உரியது . அவன் 
மானிடர்களை இல்லாமையினின்றும் சிருஷ்டித்து அவர் 
களது உணவு ஆயுள் முதலியவைகளைத் திட்டஞ் செய்த 
வன் ; மரணமென்னும் குடிப்பை அவர்களுக்கு வகுத்தவன் . 

ணை துணை யற்றவனும் தனித்தவனுமாகிய அல்லா( ஹ் ) 
வைத்தவிர வணக்கத்திற்குரியவர் எவருமில்லை என்றும் , 
நபிகள் பிரான் முஹம்மது ( சல் ) அவர்கள் அல்லா ( ஹ் ) வின் 
திருத்தூதரும் நபிமார்களுக்குத் தலைவரும் ஆவரென்றும் , 
நிச்சயமாய் சாக்ஷியம் பகருகின்றேன் . அல்லா ( ஹ் ) அன்ன 
வர்கள் மீதும் , அன்னார் கிளைஞர் தோழர்கள் மீதும் , தன் 
கிருபாமாரியைச் சொரிந்தருள் புரிவானாக ! 

அல்லா ( ஹ் ) வின் அடிமைகளே ! உங்களுக்கும் எனக் 
கும் முதலாவதாக அல்லா ( ஹ் ) வைப் பயந்து கொள்ளுமாறு 
நற்போதனை செய்கின்றேன் ; நிச்சயமாய் அஃது அல்லா ( ஹ் ) 
வின் அன்பிற்கு அருகதையுடையவர்களாக ஆக்கிவிடும் . 

சகோதரர்களே ! இவ்வுலகம் கஷ்டநஷ்டத்தை அனுப 
விக்கக்கூடிய ஸ்தலமாயிருக்கும் நிலைமையில் , நீங்கள் உங்க 
ளது ஆன்மாக்களை வீணாகக் கஷ்டப்படுத்திக்கொள்ளுகிறீர் 


ஸபர் - மீ இரண்டாம் குத்பா . 


23 


கள் . அல்லா ( ஹ் ) இட்ட ஆக்ஞைகளை அறிந்து சற்றேனும் 
அனுஷ்டானத்தில் கொண்டுவராமல் , ஆயுள் நாளை வீணாகச் 
செலவு செய்கின்றீர்கள் . ஹராமான செய்கைகளைச்செய்து 
வருகிறது மன்றி , அவைகளை ஹலாலெனக்கருதுகிறவனுக்கு 
யாது சொல்வேன் ? அல்லா( ஹ் ) வை அஞ்சிப்பயந்தவர்கட் 
கும் அஞ்சாதவர்கட்குமிடையில் எவ்வளவோ வித்தியாச 
மிருக்கிறது ; உங்களில் அநேகருக்கு மாணகாலம் சமீபித்து 
அவர்களுடைய கபன்கள் தபாரிக்கப்படுகின்றன ; எனினும் 
உங்களில் அநேகர் அதை உணருவதில்லை . இரவில் சுகமாக 
நித்திரை செய்யுமிடங்களை விட்டுத் தங்களைத் தூரப்படுத்தி ,, 
அல்லா( ஹ் ) வுக்காக வணக்கம் புரிந்தவர்களுக்கும் உங்களுக் 
கும் எவ்வளவோ வித்தியாசமிருக்கின்றது . தவமென்னும் 
ஊதியத்தைச் சம்பாதிக்காத ஏழைகளே ! நீங்கள் இவ்வுல 
கில் நிலையாயிருக்க நினைத்திருக்கின்றீர்கள் . ஆனால் உங்க 
ளின் வாலிபம் வீணாகச் செல்லுகின்றது . இவ்வற்ப உலகின் 
வேலைகளில் சிக்குண்டு கிடப்பவர்களே ! பிரதி வெள்ளிக்கிழ . 
மைதோறும் உபந்நியாசங்களைக் கேட்கும் உங்கள் செவிகள் 
செவிடாய்விட்டனவோ ? இவ்வுலகில் நடைபெறும் பல விப 
ரீதச்செயல்களையும் , அதற்காக ஏற்படும் ஆண்டவனது தண் 
னைகளையும் பார்த்திருந்தும் , உங்கள் கண்கள் குருடாய் 
விட்டனவோ ? அல்லது நீங்கள் இவைகளை ஆராய்ச்சி செய் 
யும் ஹிருதயங்களற்றவர்களாக ஆய்விட்டீர்களோ ? தவங் 
கள் செய்ய உங்களுக்கு இன்னும் தருணமிருக்கிறது . ஆத 
லால் இப்பொழுதே அல்லா ( ஹ் )வின்பால் சுத்தமான கலப் 
பற்ற தவ்பாவாக தவ்பாச்செய்யுங்கள் . மகா வல்லமை பொ 
ருந்திய அல்லா( ஹ் )வின் சந்நிதானத்தில் நீங்கள் நிற்கும்படி 


24 


ஸபர்- இரண்டாம் குத்பா . 


நேரிடுவது திண்ணம் . அப்பொழுது உங்களுடைய சிறிய 
பெரிய ஒவ்வொரு செய்கையின் மீதும் உங்களைக் கேள்வி 
கணக்குக் கேட்கப்படும் . ஒரு அணுவேனும் உங்களுக்கு 
அநியாயமாய் அல்லா ( ஹ் ) தீர்ப்புச் செய்யமாட்டான் . அப் 
படி தீர்ப்பை யடைந்தபின் நீங்கள் செல்லுமிடம் மனிதர்கள் 
சுகம் பெறத்தக்க உயர்த்தியான சுவனமாகும் ; அல்லது 
அதில் உணவு கள்ளியாகவும் , குடிக்கக்கொடுக்கும் நீர் 

முடி 
கருகும்படியாகக் காய்ச்சப்பட்டதாகவும் இருக்கும்படி 
யான நாகமாகும் . 

சகோதரர்களே ! சற்று நிதானமாய் இங்கு ஆழ்ந்து 
போசனை செய்து பாருங்கள் . எத்துணை காலம் இவ்வுலகில் 
ஜீவித்திருந்தபோதிலும் இறுதியாக இதைவிட்டு நீங்கள் 
பிரயாணப்படுவது மெய்யே . சுற்றத்தார்களைவிட்டு நீங்கள் 
பிரிவது உண்மையே . அங்ஙனமிருக்க வீண்காலம் கழிப்ப 
தேனோ ? நல்லோர்களைப் பார்த்தேனும் நீங்கள் நன்னடத் 
தையைக் கைக்கொள்ளலாகாதா ? அவ்வாறு நடந்து 
கொள்ள முயற்சி எடுத்துக்கொள்ளாத காரணம் யாதென 
நீங்களே சற்று நிதானமாய் சிந்தித்துப் பாருங்கள் . அல் 
லா ( ஹ் )வின் ஆணையாக உங்கள் ஆன்மா சுகமாயிருக்கும் 
பொருட்டு நற்றவங்களை செய்யத் துணியுங்கள் . அப்படிச் 
செய்வீர்களேல் அல்லா ( ஹ் )வின் அதாபைவிட்டும் ஜய 
மடைவீர்கள் . 

பாவத்தில் மூழ்கிக்கிடப்பவர்களே ! நான் சொல்வதை 
சமீபகாலத்தில் அறிந்து கொள்ளுவீர்கள் . ஜஹன்னமென் 
னும் நரகத்தின் பேரில் சிராதுல் முஸ்தகீம் பாலத்தை வைக் 
கப்பட்டு , நன்மை தீமைகளை நிறுக்கும் மீஸானென்னும் 


ஸபர் - மீ . இரண்டாம் குத்பா. 


25 


12 


தராசையும் நிறுத்தப்பட்டு , அநீதம் செய்தவனை முன் 
நோக்கி நட 

என்றும் , அதேம் செய்யப்பட்டவனை " நில் " 
என்றும் சொல்லப்படும் பொழுது , இங்கு செய்தவைகளின் 
பலனை நன்கு அறிந்து கொள்வீர்கள் . இறுதிநாளில் அழைக் 
கப்பட்ட ஒருவன் நற்பாக்கியமுள்ளவனாயிருப்பானாகில் 
நன்மாராயம் சொல்லப்பட்டு சந்தோஷமடைவான் ; துர்ப் 
பாக்கிய முள்ளவனாயிருப்பானாகில் தன் குறைகளுக்காக 
அழுது பரிதாபப்படுவான் . அந்நேரந்தான் குற்றஞ் செய் 
தவர்களை அவர்களது அறிகுறிகளால் அறியப்பட்டு அவர் 
களின் முன் நெற்றி உரோமங்களையும் கால்களையும் பிடித்து 
நாகத்தில் எறியப்படும் . நற்பாக்கியமுள்ளவர்களின் மீது 
மதிப்பையுடைய உடைகளை உடுத்தாட்டப்படும் . 

அல்லா( ஹ் ) வைப் பார்க்கிறவணைப்போல் அவனை 8 
வணங்கு ; அவளை நீ பார்க்காவிடினும் அவன் உன்னைப் 
பாக்கிறான் . மேலும் மரணமடைந்தவர்களுள் ஒருவனாக 

எண்ணிக்கொள் . அநீதஞ்செய்யப்பட்டவனது 
து ஆவைப் பயந்து கொள் . ஏனெனில் அதேஞ் செய்யப் 
பட்டவனது து ஆ சீக்கிரம் ஒப்புக்கொள்ளப்படும் . " ( ஹதீஸ் ) 

" ( நபியே ! இறுதிநாளில் ) குற்றஞ்செய்தவர்களை 
அவர்கள் வணங்கியவைகளுடன் ) இணைத்து விலங்கிடப் 
பட்டவர்களாகப் பார்ப்பீர்கள் . அக்குற்றவாளிகளின் உடை 
கீல் பூசம்பட்ட உடையாகும் ; மேலும் அவர்களை நெருப்பு 
மூடிக்கொள்ளும் " ( அல்- குர் ஆன் , 15:50 . ) 


66 


உன்னை 


4 


தேன் 
ஸபர் மாதம் , 
மூன்றாம் குத்பா . 


அவன் 


11 


எல்லாப்புகழும் அல்லா ( ஹ் ) வுக்கே உரியது . 
எந்நாளும் மேன்மையுடையவன் . அவனது மேன்மை என் 
றென்றும் அதிகமாய்க்கொண்டே இருக்கிறது அவனுடன் 
அடுத்து நெருங்குவோர் அவனைபரிபூரணமானவனாகக் காண் 
பார் . ஹபஷா தேசத்து அடிமையாயினும் அவனுக்குத் 
தொண்டு புரிந்தவர்கட்கே சுவனம் . குரைஷி வம்சத்தைச் 
சேர்ந்த மேன்மைவாய்ந்தவனாயினும் அவனுக்கு மாறு செய்த 
வனுக்கே கரகம் . நம்முடைய அடிமைகளுள் தக்வாச் 
செய்தவர்கட்கே சுவர்க்கத்தை நாம் பாத்தியமாக்குவோம் 
என்பது திருமறையின் கூற்று . இ ணைதுணையற்றவனும் 
தனித்தவனுமாகிய அல்லா ( ஹ் ) வைத்தவிர வணக்கத்துக் 
குரியவர் எவருமில்லை என்றும் , நபிகள் பிரான் முகம்மது 
( சல் ) அவர்கள் அல்லா ( ஹ் ) வின் திருத்தூ தரும் நபிமார் 
களுக்குத் தலைவரும் ஆவரென்றும் நிச்சயமாய் சாக்ஷியம் பக 
ருகின்றேன் . அல்லா ( ஹ் ) அன்னவர்கள் மீதும் , அன்னார் 
கிளைஞர் தோழர்கள் மீதும் , தன் கிருபாமாரியைச் சொரிந் 
தருள் புரிவானாக ! 

அல்லா( ஹ் )வின் அடிமைகளே ! உங்களுக்கும் எனக் 
கும் முதலாவதாக அல்லா ( ஹ் ) வைப் பயந்து கொள்ளுமாறு 


ஸபர் - மீ மூன்றாம் குத்பா. 


27 


களுடன் 


தற்போதனை செய்கிறேன் . நிச்சயமாய் அஃது அல்லா( ஹ் ) 
வின் அன்பிற்கு அருகதையுடையவர்களாக ஆக்கிவிடும் . 

சகோதரர்களே ! உலக ஆசையைவிட்டும் உங்கள் 
மனங்களைச் சுத்திசெய்யுங்கள் . நிச்சயமாய் அதிலுண்டான 
வைகள் , மரணத்திற்குப்பின் நீங்கள் அடைய விருப்பவை 

ஒப்பிட்டால் மிகச்சொற்பமானவைகளேயார் . 
அல்லா( ஹ ) வையஞ்சி உங்கள் நன்மைக்காக தவங்களைச் 
சேகரஞ்செய்து கொள்ளுங்கள் . நீங்கள் பிரயாணமாய்ப் 
போய்ச்சேரவேண்டியிருக்குமிடம் வெகு தூரமிருக்கின்றது . 
நீங்கள் இவ்வுலகில் நீடித்திருப்பதை ஆசைகொள்ளாதீர்கள் 
இதில் நீடித்திருப்பது முடியாத ஒரு காரியமாகும் . 

உங்க 
ளுக்கு முன்னுண்டானவர்களடங்கலும் இவ்வுலகைவிட்டுச் 
சென்றவர்களாயிருக்கும் பொழுது நீங்கள் மாத்திரம் எங்க 
னம் நீடித்திருக்கமுடியும் ? ஒவ்வொருநாளும் அல்லா( ஹ் ) 
வின் பக்கமிருந்து தோற்றமின்றி சப்தமிடுபவர் " அல்லா ( ஹ் ) 
வினடிமைகளே ! பிரயாணம் நெருங்கிவிட்டது , பிரயாணம் 
நெருங்கிவிட்டது என்று சப்தமிடுகிறார் . அப்படிப்பட்ட 
பிரயாணத்தின் ஆரம்பந்தான் மரணம் . இதைவிட்டும் ஒரு 
க்ஷணநேரமேனும் நீங்கள் தப்பித்திருக்கமுடியாது . குறிப் 
பிட்ட காலத்திற்குமுன் அஃது வரவும் முடியாது . அதைப் 
பிற்படுத்தும் பொருட்டு உங்களிடமிருந்து எவ்வித இலஞ் 
சத்தையும் அல்லா( ஹ் ) ஏற்றுக்கொள்ளவுமாட்டான் . 
மரணத்திற்குப்பதிலாக வேறு எதையும் அல்லா ( ஹ் ) 
உங்களிடமிருந்து அங்கீகரிக்கமாட்டான் . சாகுந்தறுவாயி 
லிருக்கும் எத்துணையோ வியாதியஸ்தர்களை அல்லா( ஹ் ) 
சொஸ்தப்படுத்திவிட்டான் . எத்துணையோ சுகசரீரிகளை 


28 


ஸபர் - மீ முன்றாம் குத்பா. 


வியாதியஸ்தர்களாக்கிவிட்டான் . எத்துணையோ சிநேகிதர் 
களைவிட்டும் அவர்களது சிநேகிதர்களைத் தன்பால் அழைத் 
துக்கொண்டான் . எத்துணையோ பந்துக்களை அவர்களது 
பந்துக்களை விட்டும் பிரித்துவிட்டான் . 

சகோதரர்களே ! உங்களின் ஆன்மாக்களைக் கைப் 
பற்றுபவராகிய இஸ்ராயீல் ( அலை ) உங்களை எதிர்நோக்கிக் 
கொண்டிருக்கையில் நீங்கள் எவ்வாறு இவ்வுலகில் நீடித் 
திருக்கப்பிரியப்படுகிறீர்கள் ? உங்களுடைய அறிவீனமும் 
அல்லா ( ஹ் ) வையஞ்சாமையும் எதுவரையிலிருக்குமோ ? 
உங்களுக்கேற்படுத்தப்பட்ட சொற்ப ஆயுளில் எஞ்சி 
யுள்ளவை மிகக் 

மிகக் கொஞ்சமே . பின்பு சிரேஷ்டனாகிய 
உங்கள் இரக்ஷகனின்பால் நீங்கள் திரும்புவீர்கள் . அப் 
பொழுது எனதருளால் அளவிறந்த நன்கொடைகளை 
உங்களுக்களித்தேன் ; என்னுடைய நி அமத்துகளைக்கொண்டு 
உங்களை 

வளர்த்தேன் ; ஆயினும் அவைகளைச்சுகித்து 
நீங்கள் எவ்வித நற்றவங்கள் செய்தீர்கள் ? நான் இரக்ஷக 
னென்பதை உங்களுக்கறிவித்தேன் ; எனது தூதர்களுள் 
சிரேஷ்டரான தூதரை உங்களிடம் அனுப்பினேன் ; எனக் 
குத் தலை சாய்ப்பதைவிட்டும் நீங்கள் பிந்திவிட்டீர்கள் . 
இன்றைக்கு ஆகட்டும் , நாளைக்கு ஆகட்டும் , எனச்சொல்ல 
ஆரம்பித்தீர்கள் அன்றோ? என்று உங்கள் எஜமானனாகிய 
அல்லா ( ஹ் ) கேட்பானாகில் அப்பொழுது நீங்கள் என்ன 
ஜவாபு கொடுப்பீர்கள் ? உங்கள் கதி அப்பொழுது எவ்வி 
மாகுமென்பதைச் சற்று சிந்தித்துப்பாருங்கள் . 

யாதொரு மூமின் மற்றொரு மூமினுடைய பசியை 
ஆற்றுவானாகில் , இறுதிநாளில் சுவனலோகத்தின் பழங்களை 


ஸபர் - மீ மூன்றாம் குத்பா. 


29 


அல்லா( ஹ் ) . பசியாற்றினவனுக்குத் தின்னக்கொடுப்பான் . 
நிர்வாணமாயிருக்கும் ஒரு மூமினுக்கு மற்றொரு மூமின் 
( உடுக்க ) வஸ்திரம் கொடுப்பானானால் , இறுதிநாளில் சுவன 
லோகத்தின் வஸ்திரங்களை அல்லா ( ஹ் ) அவனுக்கு உடுக்கக் 
கொடுப்பான் " ( ஹதீஸ் ) 

ஒல்வொரு கூட்டத்தினருக்கும் குறிப்பிட்ட தவணை 
ஏற்பட்டிருக்கிறது ; அவரவர்களுக்கு குறிப்பிட்ட தவணை 
வந்துவிடுமாகில் ஒருநொடிப்பொழுதேனும் அவர்கள் பிற் 
படுத்தவும் முற்படுத்தவும் தேடமாட்டார்கள் . ஆகமின் 
புத்திரர்களே ! உங்களுக்கு என்னுடைய திருஷ்டாந்தரங் 
களை அறிவிக்கும்படியான தூதர்கள் உங்களிலிருந்து 
( தெரிந்தெடுக்கப்பட்டு ) எங்களிடம் வருவார்களாகில் , பின்பு 
(உங்களிலிருந்து ) எவர்கள் அல்லா( ஹ் ) வுக்கு 
செய்வதைப்பயந்து நல்ல அமல்களைச் செய்வார்களோ 
அவர்கள் மீது எவ்வித பயமும் கிடையாது , அவர்கள் 
துயருறவுமாட்டார்கள் . ( அல்- குர் ஆன் , 7:34 , 35. ) 


மாறு 


e 


enge 


t 

வ 
ஸபர் மாதம் , 
நான்காம் குத்பா. 

உ 


* 


எல்லாப்புகழும் அல்லா ( ஹ் ) வுக்கே உரியது . அவன் 
எப்பொழுதும் தன்னடிமைகளை நோட்டமிட்டுக்கொண்டி 
ருப்பவன் . தனது சிநேகமும் அன்பும் நிறைந்தோரிடம் 
சமீபித்திருப்பவன் . தனக்கு மாறு செய்தவர்களை அடக்கியா 

ளுபவன் தன் கருத்துக்கிணங்காமல் அக்கிரமஞ்செய்தவர் 
களை வேருடன் கெல்லி எறிபவன் . இணை துணையற்றவனும் 
தனித்தவனுமாகிய அல்லா ( ஹ் ) வைத்தவிர வணக்கத்திற் 
குரியவர் எவருமில்லை என்றும் , நபிகள் பிரான் முஹம்மது 
( சல் ) அவர்கள் அல்லா( ஹ் ) வின் திருத்தூ தரும் , நபிமார் 
களுக்குத்தலைவரும் ஆவரென்றும் , நிச்சயமாய் சாக்ஷியம் 
பகருகின்றேன் . அல்லா ( ஹ் ) அன்னவர்கள் மீதும் , அன் 
நர் கிளைஞர் தோழர்கள்மீதும் , தன் கிருபாமாரியைச் 
சொரிந்தருள்புரிவானாக ! 

அல்லா( ஹ் ) வின் அடிமைகளே ! உங்களுக்கும் எனக் 
கும் முதலாவதாக அல்லா( ஹ் ) வைப் பயந்து கொள்ளுமாறு 
நற்போதனை செய்கின்றேன் ; நிச்சயமாய் அஃது அல்லா( ஹ் ) 
வின் அன்பிற்கு அருகதையுடையவர்களாக ஆக்கிவிடும் . 

சகோதரர்களே ! மவுத்து சம்பந்தமாகவும் , நல்ல அமல் 
கள் செய்வதன் சம்பந்தமாகவும் , உபந்நியாசங்களை பிரதி 


CT 


ஸடர்- நான்காம் குத்பா. 


31 


ஊ 


வெள்ளிக்கிழமையும் கேட்டிருக்கிறீர்கள் . அல்லா ( ஹ் ) 
வினால் உங்களுக்குக் கொடுத்தருளப்பட்ட உபகாரங்களை 
இன்று உங்களுக்கு நினைவுறுத்துகிறேன் . அல்லா( ஹ் வி 
னின்றும் உங்களுக்குக்கிடைத்த அளவிறந்த உபகாரங்களை 
நீங்கள் மறந்து விட்டீர்கள் . அவைகளை ஞாபகம் செய்வதே 
யில்லை . ஆனால் ஆண்டவனால் ஏற்படுத்தப்பட்ட தண்டனை 
களைச் செவியுற்ற , மாத்திரத்தில் கோபங்கொள்கிறீர்கள் . 
இவைகளின் நிலைமைகளை சற்று நிதானமாய்ச் சிந்தித்து 
நோட்டமிடுவீர்களேல் , மகாப்பெரும் 
பாரதூரமானவை 
களாகக் கண்டுகொள்வீர்கள் . இவ்வுலகில் உற்பத்தி செய் 
யப்பட்டவைகளைச்சற்று ஆழ்ந்து யோசிப்பீர்களேல் , அவை 
கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு அனுகூலமானவழிகளில் 
ஊழியனைப் போல் , உபகாரஞ்செய்யக் கூடிய தாய்க் காண் 
பீர்கள் . அல்லா( ஹ் ) உங்களுக்களித்த பாக்கியங்களை மறந்து 
கஷ்டங்களை மாத்திரம் ஞாபகஞ் செய்கின்றீர்கள் . இது 
பெருத்த ஆச்சர்யம் ! துன்பங்களைப்போல் தோற்றக்கூடிய 
வைகளில் அநேகம் , ஆழ்ந்த புத்தியுடன் சிந்திக்கும் பொழுது 
பாக்கியமாக ஆகிவிடுவதுண்டு. உகாரணமாக ஏழையான 
அநேகர் தாங்கள் செய்த பாபத்திற்காக நாம் ஏழையாய் 
இருக்கிறோமெனக் கருதுவதுண்டு. உண்மையில் அவ் 
வெளிமைத்தன்மையின் காரணமாக இவ்வுலகக் கஷ்டங் 
களைச்சகிப்பதினால் அளவற்ற லாபம் கிடைக்கிறது . அநேகர் 
தங்களுக்கு வியாதியுண்டாகுவதை தங்கள துபாவதண்டனை 
யெனக் கருதுவதுண்டு. உண்மையில் அவ்வியா தியானது 
அநேக குற்றங்களுக்குப் பரிகாரமாகவும் , அநந்தம் பாவங் 
களை அழித்து விடக்கூடியதாகவுமிருக்கிறது . 


33 


ஸபர் - மீ . நான்காம் குத்பா . 


சகோதரர்களே ! உங்கள் இறைவன் உங்களுக்கு அ 
தம் செய்பவனல்ல . அவன் செய்பவைகள் யாவும் மிகவும் 
நீதியானவையே . எஜமானாகிய அல்லா( ஹ் )வின் வழியில் 
நடக்காமல் வேறு வழி நடப்பவர்களே ! சற்று நிதானியுங் 
கள் , மெய்யாகவே நீங்கள் உங்களுடைய எண்ணத்தில் 
தவறிவிட்டீர்கள் . நீங்கள் அல்லா( ஹ் )வின் மீது பழிசுமத் 
தும் அக்கிர மஸ்தர்களாயிருக்கிறீர்கள் . ஏதோ ஒருதடவை 
அல்லா( ஹ் ) உங்கள் எண்ணப்பிரகாரம் கொடுக்கவில்லையா 
யினும் வேறு எத்தனையோ தடவை கொடுத்திருக்கிறான் . 
ஏதோ ஒருதடவை வியாதியஸ்தர்களாக உங்களை ஆக்கிவிடி 
னும் எத்தனையோ நாள் சுகஜீவிகளாக வைத்திருக்கிறான் . 
அல்லா ( ஹ் ) வின் மீது ஆணையாக அல்லா ( ஹ் ) வின் கருணை 
உங்கள் பால் இல்லையேல் உங்களுக்கு நேரிடும் கஷ்டங்களை 
அவன் ஒருபொழுதும் நீக்கி இருக்கமாட்டான் ; மேலும் 
சுகங்களைக் கொடுத்திருக்கவுமாட்டான் . அல்லா( ஹ் ) வுக்கு 
மாறு செய்ய முனைந்திருக்குங் காலத்திலும் எவ்வளவு உபகா 
ரங்களைக்கொண்டுஉங்களைப்போஷிக்கிறான் ? அவன்உங்களை 
யும் நீங்கள் செய்பவைகளையும் நோட்டமிட்டுக்கொண்டே 
தானிருக்கிறான் ; மேலும் நீங்கள் செய்பவைகளை அறிபவனா 
யுமிருக்கிறான் . அவனுக்கு மாறு செய்யும் பொழுதே உங்க 
ளுடன் அல்லா( ஹ் ) இத்தன்மையாய் நடந்து கொள்வதென் 
றால் , அவனை நீங்கள் மனதினால் ஒருவெனெனக்கருதி , நாவி 
னால் துதித்து அவயவங்களால் அடிபணிந்து அவனைப்பிரியம் 
வைப்பதிலேயே ஆழ்ந்து விடுவீர்களாகில் , அல்லா( ஹ் ) வின் 
மீது ஆணையாக நீங்கள் கோரிய ஒவ்வொரு காரியமும் 
இலேசாகவே முடிவடையும் ஒவ்வொரு துர்க்காரியமும் 


ஸபர் - மீ நான்காம் குத்பா . 


33 


குறைந்து கொண்டே போகும் . சுருங்கச்சொல்லின் கலப்பற்ற 
மனச்சுத்தியுடன் எவரும் அவனை வணங்குவதில்லை , அல் 
லா ( ஹ் ) தன் கருணைக்கடலால் அவர்களை மூடியேயொழிய 

ஒரு அடிமை மெய்யான தவ்பாவாக தவ்பாச் செய்வா 
னாகில் அவனுடைய கருமங்களை எழுதும் மலக்குகளை விட் 
டும் அவனது பாவங்களை அல்லா( ஹ் ) மறக்கவைத்துவிடுகி 
றான் . அங்கனமே அவனது அவயவங்களை விட்டும் , அந்தப் 
பாவம் நடந்த பூமியின் அடையாளங்களை விட்டும் அல்லா 
( ஹ் )வை இவர்கள் சந்திக்குமளவும் மறக்கலைத்து விடுகி 
றான் . முடிவாக அவன்மீது சாக்ஷிபகருபவரே இல்லாமை 
யாய் விடுகின்றனர் . ( ஹதீஸ் ) 

" மனிதன் அவனை வெறுமனே விடப்படுமென எண்ணு 
கின்றானா குதித்து விழும்படியான இந்திரியத்திலிருந்து 
விந்தாகவும் , பின்பு மாமிசத்துண்டாகவும் ஆயிருந்து பின்பு 
அல்லா ( ஹ் ) அவனை சரியான ( மனிதனாக ) சிருஷ்டிக்கவில்லை 
யா ? பின்பு ஆணும் பெண்ணுமாய் ஜோடியாக ஆக்கவில்லை 
யா ? இப்படியே அல்லா ( ஹ ) இறந்தவர்களை எழுப்புவதின் 
மீது சக்திபெற்றவனாய் இருக்கமுடியாதா ? ( முடியும் ) " 
( அல்- குர்ஆன் , 75 : 36-40.) 


S 


CI 


Local 


ஆ 


ரபீஉல் அவ்வல் மாதம் , 
முதலாம் குத்பா . 


P 


- 


எல்லாப் புகழும் அல்லா( ஹ் ) வுக்கே உரியது . அவன் 
மானிடர்களுள் சிரேஷ்டரானவரை நம்முள் வெளிப்படுத்தி , 
அதன் மூலம் உலகோர்க்கு உபகாரஞ் செய்தவன் மேலான 
இப்மாதத்தில் அவர்களது பிறப்பு நிகழச்செய்தவன் . நபி 
பெருமான் ( சல் ) அவர்கள் பிறந்த அந்த இரவில் அன்னவர் 
களின் , பிரகாசம் வானத்தின் நக்ஷத்திரங்களை ஒளி குன்றச் 
செய்து விட்டது . ஆமினா ( ரலி ) அவர்களின் இல்லத்தைப் 
பறவைகள் சூழ்ந்து கொண்டன . கிஸ்ரா அரசனது கோட்டை 
இடிந்து விட்டது 

மானிடகோடிகளின் பால் அந்நபியை 
அனுப்பியவனே மிகத்தூய்மையானவன் ; வணக்கத்திற்குரி 
யவன் அல்லா ( ஹ் ) வைத் தவிர வேறு எவருமில்லை ; அவன் 
தனித்தவன் ; இணையற்றவன் என்றும் , எமது பிரான் முஹம் 
மது ( சல் ) அவர்கள் , அவனது திருத்தூ தரும் , மானிடர் 
களுள் சிரேஷ்டரானவரும் ஆவரென்றும் சாக்ஷியம் பகரு 
கின்றேன் . இறைவனே ! எங்கள் நபியும் ஆண்டவனின் 
திருத்தூதருமான முஹம்மது ( சல் ) அவர்கள் மீதும் , 
அன்னவரது கிளைஞர் தோழர்கள் மீதும் எந்நாளும் உனது 
சாந்தியையும் கருணயையும் பொழிந்தருள்வாயாக . 


ரபீஉல் அவ்வல்- முதலாம் குத்பா . 

. 


35 


அவனுக்கே 


அல்லா( ஹ் )வின் அடிமைகளே ! உங்களுக்கும் எனக் 
கும் எந்நாளும் அல்லா ( ஹ் ) வைப் பயந்து கொள்ளும்படி 
முதன் முதல் நற்போதனை செய்கிறேன் . அவனைப் பயந்த 
வனே அவனிடத்தில் மேன்மையானவன் . 
சாந்தியுண்டாகுக . 

மானிடர்களே ! இவ்வுலகில் உண்டானவைகள் , உண்டா 
குபவைகள் ,மறைந்திருப்பவைகள் , பிரத்தியட்சமானவைகள் 
அடங்கலையும் , அவைகளுண்டாகுமுன்னமே அல்லா( ஹ் ) 
அறிந்திருக்கிறான் . இங்கனமே நபிபெருமான் ( சல் ) அவர்க 
ளது திருவாக்கியமுமிருக்கின்றது . தன்னுடைய சிருஷ்டி 
களின் நிலைமையை அறிந்திருக்கும்படியான அல்லா ( ஹ் ) வே 
மிகத்தூய்மை பானவன் . அவன் வழிப்பட்டவர்களது வழிப் 
படுதலையும் மாறு செய்தவர்களது மாறு செய்தலையும் அறிப 
வன் . அல்லா ( ஹ் ) மானிடர்களை இரு கூட்டமாகப்பிரித்து 

இவர்கள் சுவர்க்கவாதி , அதுவும் எனக்கு இலக்ஷியமல்ல ; 
இவர்கள் நரகவாதி , அதுவும் எனக்கு இலக்ஷியமல்ல " என . 
அருளிச்செய்தவன் . ( விஷயம் இப்படியானால் நாம் ஏன் கஷ் 
டப்படவேண்டும் ? நாம் ஏன் அல்லா ( ஹ் ) வுக்கு அடிபணிந் 
தொழுகவேண்டும் ? என்ற சந்தேகம் இங்கு ஜனிக்க இட 
முண்டாகிறது . நாம் எந்தக்கூட்டத்தைச் சேர்ந்தவர்களென 
நமக்குப்புலப்படாத நிலைமையிலும் , நன்மை தீமையை பாகு 
பாடு செய்யக்கூடிய சக்தி நமக்கேற்பட்டிருக்கும் நிலைமை 
யிலும் , அல்லா( ஹ் )வின் ஏவல் விலக்கல்களுக்கு நாம் அடி 
பணிந்தே தீரவேண்டும் . ) 
சகோதரர்களே ! இம்மாதம் 

சிரேஷ்ட 
ரான நபிபெருமான் ( சல் ) அவர்கள் அவதரித்த மாதம் . 


உலக 


என 


36 ரபீஉல் அவ்வல்- முதலாம் குத்பா. 
ஆதலால் அவ்விஷயத்தைச் சிறிது உங்களுக்கு எடுத்துரைக் 
கிறேன் . அல்லா ( ஹ் ) தான் தனியாக இருந்தபொழுது தன் 
னுடைய பிரகாசத்திலிருந்து கொஞ்சத்தை எடுத்து " மனித 
கோடிகளுக்குத் தலைவராகிய முஹம்மதாக ஆய்விடு 
ஆக்ஞையிட்டான் . அப்பொழுது அவ்வொளி அல்லா( ஹ் ) 
வின் சன்னிதானத்தில் ஜொலிக்கும்படியான தீபத்திற்கொப் 
பாக பிரகாசித்துக்கொண்டிருந்தது . இது தான் அல்லா ( ஹ் ) 
வால் முதன் முதல் சிருஷ்டிக்கப்பெற்றது . பின்பு ஹதீஸில் 
வந்திருப்பதேபோல் அந்தப்பிரகாசத்தை நான்கு பாகம் 
செய்து , முந்தின பங்கினின்றும் சிருஷ்டிப்பொருள்களின் 
கணக்கு ஏடாகிய லவ்ஹையும் , அதிலெழுதும் பேனாவாகிய 
கலத்தையும் சிருஷ்டித்தான் . பின்பு அந்தப்பேனாவுக்கு 
தான் சிருஷ்டிக்க நாடினவைகளடங்கலையும் எழுதும்படி 
உத்திரவளித்தான் . அல்லா( ஹ் )வின் உத்திரவுப்படியே அவ 
னது சக்தியால் உலகமுடியுமளவும் நடைபெறவிருக்கும் 
சகலமானவைகளையும் அக்கலம் எழுதிமுடித்தது . இரண்டா 
வது பங்கினின்றும் அர்ஷையும் குர்ஸையும் சிருஷ்டித்தான் . 
அந்த அர்ஷின் மீது லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்ம 
துர்ரஸூலுல்லாஹி என்னும் திருக்கலிமாவுடன் , " நபியே 
உமது பெயராகிய முஹம்மதுர்ரஸூலுல்லா ஹி என்பதைச் 
சொல்லாமல் , லா இலாஹஇல்லல்லாஹுவென்னும் முற்பகு 
தியை மாத்திரம் சொன்னவனது பாவத்தை யான் பொறுக்க 
மாட்டேன் . என எழுதப்பட்டிருந்தது . மூன்றாம் பங்கி 
னின்றும் சந்திரன் சூரியன் முதலிய வைகளை சிருஷ்டித்தான் . 
நான்காம் பங்கினின்றும் சுவர்க்கலோகத்தையும் அதிலுண் 
டானவைகளையும் சிருஷ்டித்தான் . பின்பு நமது பிதாவாகிய 


ரபீஉல் அவ்வல்- முதலாம் குத்டா. 


37 


நமது ெ 


பாவா ஆகம் ( அலை ) அவர்களை உற்பத்திசெய்ப நாடிப் 
பொழுது பெருமைவாய்ந்த நபியவர்களின் பிரகாசத்தினின் 
றும் கொஞ்சத்தை பாவா ஆதம் ( அலை ) அவர்களை உண்டு 
பண்ணும் மண்ணிலமைத்து சிருஷ்டித்ததாகவே இதிகாசங் 
களில் வரையப்பட்டிருக்கிறது 
சகோதரர்களே ! மேல் சொன்னதிலிருந்து நாக்கும் 

ருமான் . முஹம்மது ( சல் ) அவர்களுக்குமிடையி 
லுள்ள சம்மந்தம் எவ்வாறிருக்கிறதென்பது நன்கு வெளி 
யாகிறது . நமது பிதாவாகிய ஆதம் ( அலை ) அவர்களின் சிருஷ் 
டியில் நாயகமவர்களது பிரகாசத்திற்கு சம்பந்தமேற்பட் 
டிருக்கின்றமையால் , நாம் அந்த பிதாவின் புத்திரர்களாத 
லின் நம்மிலும் அவசியம் நாயகத்தின் பிரகாசத்திற்கு ஒரு 
விதசம்மந்தமிருந்தே தீரவேண்டுமென்பது தெற்றென 
விளங்குகின்றது . எனவே நம்முடைய உற்பத்திக்கு அந்த 
நபி ( சல் ) அவர்களே மூல காரணமாதலால் நாம் அன்னவர் 
களை நேசிப்பதும் , மனம் வாக்குக் காயம் ஆகியவைகளால் 
அன்னவர்கட்கு அடிபணிவதும் , நம்முடைய 
பொருளைப்பார்க்கினும் அவர்களை மேன்மைப்படுத்துவதும் 
உவப்பதும் நம்மீது கடமையாகும் . இங்கனமே திரு 
மறையும் நாயக வாக்கியமும் அறைகின்றன . 

" கத்னாச் செய்யப்பட்டுத் தாய்வயிற்றிலிருந்து அல்லா 
( ஹ் ) என்னைப்பிறப்பித்தது என்னை அவன் பெருமைப்படுத் 
தியதாகும் . மேலும் என்னுடைய வெட்கஸ்தலத்தை எவ 
ரும் கண்டுகொள்ளவில்லை எனவும் , " நிச்சயமாய் 

நிச்சயமாய் இஸ்மா . 
யீல் ( அலை ) அவர்களின் சந்ததியாருள் அல்லா( ஹ் ) கினானா 
கூட்டத்தைத் தெரிந்தெடுத்தான் ; அக்கூட்டத்தினின்றும் 


உயிர் 


P 


3S ரபீஉல் அவ்வல் -மீ முதலாம் குத்பா. 
குரைஷிக்கூட்டத்தைத் தெரிந்தெடுத்தான் ; குரைஷியினின் 
றும் பனீ ஹாஷிமைத் தெரிந்தெடுத்தான் ; பனீ ஹாஷிமி 
லிருந்து என்னைத் தெரிந்தெடுத்தான் . நான் தெரிந்து 
எடுக்கப்பட்டவர்களிலிருந்து , தெரிந்தெடுக்கப்பட்டவர்களி 
லிருந்து , தெரிந்தெடுக்கப்பட்டவர்களிலிருந்து தெரிந்தெடுக் 
கப்பட்டேன் எனவும் , நபிகணாபகம் ( சல் ) திருவாய்மலர்ந் 
தார்கள் . ( ஹதீஸ் .) 

மானிடர்களே ! உங்களின் இரக்ஷகனிடத்திலிருந்து 
மெய்யான வேதத்தை நம்முடைய தூதர் உங்களுக்குக் 
கொண்டுவந்திருக்கிறார் . உங்களுக்கு நன்மைபயக்கும் 
பொருட்டு நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் . 
செய்வீர்களேல் ( அவனுக்கு நஷ்டமாவது ஒன்றுமில்லை , நீங் 
களே நஷ்டமடைவீர்கள் . ) வானம் பூமிகளில் உண்டானவை 
களடங்கலும் அல்லா( ஹ் ) வுக்குடையவைகளாயிருக்கின் 
றன . அல்லா ( ஹ் ) நீங்கள் செய்பவைகளை அறிபவனும் , 
ஆழ்ந்த அறிவையுடையவனுமாயிருக்கிறான் . 

( அல் - குர்ஆன் , 4 : 170 ) 


நீங்கள் மாறு 


g 


( 


24 
ரபீஉல் அவ்வல் மாதம் , 
3 இரண்டாம் குத்பா. 


உ 
எல்லாப்புகழும் அல்லா ஹ் ) வுக்கே உரியது . அவன் 
தனித்தவன் ; அதிபதியானவன் ; வணங்கப்படுபவன் ; கெட் 
டியான கல்லினுள் ஓடக்கூடிய தண்ணீரைப் பார்க்கும் சக்தி 
யுள்ளவன் . இருட்டான இரவில் கருப்புக்கல்லின் மீது ஊரக் 
கூடிய கருமையான சிற்றெறும்பின் மெல்லிய நடையும் அவ 
னது பார்வையைவிட்டு மறைந்ததன்று . நிச்சயமாய் வணக் 
கத்திற்குரியவன் , தனித்தவனும் இணை துணையற்றவனுமான 
அல்லா ( ஹ் ) வைத்தவிர வேறு எவருமில்லை எனவும் , நிச்சய 
மாய் நபிகள் பிரான் முஹம்மது ( சல் ) அவர்கள் அவனது அடி 
மையும் திருத்தூதரும் , ஆவரென்றும் , சாக்ஷியம் பகருகின் 
றேன் . எங்கள் இறைவனே ! எங்கள் தலைவராகிய முஹம்மது 
( சல் ) அவர்கள் மீதும் அவர்கள் கிளையார் தோழர்கள் மீதும் 
எந்நாளும் உனது கருணையையும் சாந்தியையும் அருள்புரி 
வாயாக ! 

அல்லா( ஹ் ) வின் அடிமைகளே ! உங்களுக்கும் எனக் 
கும் முதலாவதாக அல்லா ( ஹ் ) வைப் பயந்து கொள்ளுமாறு 
நற்போதனை செய்கிறேன் . அவனைப்பயந்தவனே அவனிடத் 
தில் மேன்மையானவன் ;; அவனுக்கே அல்லா( ஹ் )வின் 
சாந்தியுண்டாகுக ! 


40 ரபீஉல் அவ்வல் - மீன இரண்டாம் குத்பா . 

சகோதரர்களே ! இவ்வுலகில் மெய் பிரத்தியட்சமாக 
வெளியாகிவிட்டது ; அதைப்பார்ப்பதைவிட்டும் பலருடைய 
கண்கள் குருடாயிருக்கின்றன . நேரான வழி வெளியாகி 
விட்டது ; மெய்யானவைகளை இட்டுக்கட்டுபவர்கள் தங்கள் 
இஷ்டம்போல் இட்டுக்கட்டுவதினின்றும் இனிவிலகிக்கொள் 
வட்டம் . நேரான வழி வெளியான பின்னும் அவர்களது பொய் 
பலிதமடைய முடியாது . கண்ணியமான இம்மாதத்தில்தான் 
ஈமானென்னும் சூரியன் உதயமாயிற்று . அதன் பிரகாசம் 
உலகமெங்கும் ஜொலிக்கவாரம்பித்தது . குப்ரென்னும் அந்த 
காரம் இஸ்லாம் என்னும் ஒளியைக்கண்டதும் நீங்கிற்று 
விக்ரஹ ஆராதனை செய்பவர்கள் கேவலமடைந்தனர் . அவர் 
களது ஆராதனையும் ஒழிய ஆரம்பித்தது . ஆராதனை செய் 
யப்படும் விக்ரகங்களே மெய்யான மதத்தின் பெருமையை 
உரைக்கலாயின . வேதத்துடன் அனுப்பப்பட்ட முர்சலான 
நபிமார்களுக்கெல்லாம் தலைவராகிய முஹம்மது ( சல் ) அவர் 
களது பிறப்பின் காரணமாகவே , பரிசுத்த இஸ்லாமிய மதம் 
தெற்றென வெளியாயிற்று . ஏகத்துவமான ஒரே ஆண்ட 
வனது வணக்கம் உலகெங்கும் பரவலாயிற்று . சத்தியம் 
நிலைநிற்க அசத்தியம் ஒழிந்தது . உலகத்தில் தலை விரித்தா 
டிய அநாகரீகங்கள் சூரியனைக்கண்ட பனியேபோல் காணா 
மல் மறைந்தன . பாபமற்ற சிறுமிகளைக் கொல்லும் துற் 
பழக்கமும் , மானுஷீகத் தன்மையைவிட்டு அப்புறப்படுத்தி , 
மிருகத் தன்மையைக் கைக்கொள்ளச் செய்யும் மதுபான 
வழக்கமும் வேருடன் கெல்லி எறியப்பட்டன . கொலை 
களவு 

முதலிய பாபத்தில் ஆழ்த்தக்கூடிய மாபெரும்பா தகங் 
கள் ஒழிந்து சாந்தியும் நீதியும் சமாதானமுமுலகில் நிலவின . 


ரபீஉல் அவ்வல் - மீ இரண்டாம் குத்பா . 


41 


துர்குணங்கள் அகன்று இருதயங்களில் நற்குணங்கள் குடி 
கொண்டன . என்னே ! இஸ்லாத்தின் மகிமை ; என்னே ! 
இஸ்லாத்தின் கண்ணியம் ! என்னே ! இஸ்லாத்தின் சமா 


தானம், 


சகோதரர்களே ! இப்படிப்பட்ட இஸ்லாத்தின் மூல 
புருஷரான எங்கள் நபிபெருமான் ( சல் ) அவர்கள் அவதரித்த 
விஷயத்தை நீங்கள் கேட்க ஆசீப்பீர்களன்றோ ? இங்கு 
சற்று அதை சுருக்கமாக விளக்குவோம் . எங்கள் நாயகம் 
( சல் ) அவர்கள் தாயின் உதரத்தினிடமிருந்து வெளிவரும் 
பொழுது கையை ஊன்றினவர்களாகவும் , ஆள்காட்டி விர 
லால் அல்லா( ஹ் ) ஒருவனென்பதை சமிக்கைசெய்தவர்களா 
கவும் , மேன்மை வாய்ந்த வானவர்களைக்கொண்டு தாங்கப் 
பட்டவர்களாகவும் , பிறந்தார்கள் . பாவற்றையும் அறியும் 
தன்மையுடைய தயாளமுள்ள அல்லா( ஹ் ) வை ஸ்தோத்தி 
ரம் செய்தவர்களாகவும் , சிறந்த பார்வையைக்கொண்டு வா 
னத்தை நோட்டமிட்டவர்களாகவும் இவ்வுலகில் அவதரித் 
தார்கள் . தொப்புள் அறுக்கப்பட்டவர்களாகவும் , கத்னாச் 
செய்யப்பட்டவர்களாகவும் , தங்கள் கூட்டத்தினரின் மீது 
பெரும்பாக்கியமாக வெளிவந்தார்கள் . அவ்வமயம் அவர் 
களுடன் வெளியான ஒளிவினால் பசராவின் மாளிகைகள் யா 
வும் நாயகத்தின்மாதாவாகிய ஆமினா ( ரலி ) அவர்களுக்குக் 
தோற்றின . நபி ( சல் ) அவர்கள் பிறந்த காரணமாகவே பைசா 
சங்கள் வானத்தின் மேல் ஏறுவதைவிட்டும் தடுக்கப்பட்டன . 
அவைகளுள் இனி ஏற ஆரம்பிப்பவைகளைத் தடுப்பதற் 
கெனவே நக்ஷத்திரங்களை எரிபந்தங்களாக ஆக்கப்பட்டன . 
சகோதரர்களே ! இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நபிகள் 
பிரான் ( சல் ) அவர்களைப்பற்றிப் பெருமை பேசிக்கொள்ளும் 


6 


42 


ரபீஉல் அவ்வல் - மீ இரண்டாம் குத்பா. 


. 


நாம் , அவர்களை கண்ணியப்படுத்துகின்றோமா ? அவர்களை 
கௌரவித்தலாவது அன்னார் காட்டிய சன்மார்க்கநெறி தவ 
றாது நடத்தலன்றோ ? அன்னார் கூறியபடி நாம் நடக்கின்றோ 
மா ? அவ்வாறு நடக்காத நாம் அவர்களைப்பின்பற்றும் முஸ் 
லிம்களென்று நம்மை அழைத்துக்கொள்வது பரிகாசமான 
செய்கையன்றோ ? எம்பெருமானார் ( சல் ) அவர்கள் கற்பித்த 
நற்காரியங்களான நமது கடமைகளைச் செய்யாமலும் , அன் 
னா விலக்கிய துர்ச்செய்கைகளை ஒழிக்காமலும் , அக்கிரமத் 
திலும் அசட்டுத்தொழிலிலும் ஈடுபட்டிருக்கும் நாம் , எம் 
பெருமானின் உம்மத்தென்று நம்மைச் சொல்லிக்கொள்ள 
வெட்கப்படவேண்டாமா ? செய்கையளவில் உண்மையான 
முஸ்லிமல்லாதோர் எம்பெருமானின் கூட்டத்தாரெனப்படு 
வது அன்னாரை அவமதித்தலாகுமன்றோ ? ஆதலின் ,சகோ 
தரர்களே ! நாம்யாவரும் இனியேனும் உண்மையோடு நடந்து 
நமது நபிகள் பிரான் ( சல் ) அவர்களை கௌரவிப்போமாக . 

நான் சிருஷ்டிப்பில் நபிமார்களில் முந்தின வனாக ஆயி 
ருந்தேன் ; உலகத்திற்கு அனுப்பப்படுவதில் அவர்கள் 

ளுள் 
கடைசியாக ஆயிருக்கிறேன் . இறுதிநாளில் என்னை அனுப் 
பியதன் காரணம் , என்னுடைய கூட்டத்தார்களின் குற்றங் 
களைக்கண்டு மற்ற உம்மத்துகள் பரிகாசம் செய்யாதிருக்கும் 
பொருட்டேயாம் என்று எம்பெருமான் ( சல் ) திருவுளம் 
பற்றினார்கள் . ( ஹதீஸ் ) 

" நிச்சயமாக உங்களிலிருந்து ஒரு தூதர் உங்களிடம் 
வந்து விட்டார் ; நீங்கள் கஷ்டப்படுவது அன்னவருக்குவருத் 
தத்தை யுண்டுபண்ணுகிறது . அவர் நீங்கள் ஈமான் கொள் 
ளுவதின் மீது பேராவலுடையவர் ; நன்னம்பிக்கை வைத்தவர் 
களின்மீது தயாளமும் அன்புமுடையவர் . 

( அல்- குர்ஆன் , 9 : 128 . ) 


53 


وه 
ئه 


29 


Sood 


Sooda 


ரபீஉல் அவ்வல் மாதம் , 
மூன்றாம் குத்பா. 


எல்லாப்புகழும் அல்லா ( ஹ் ) வுக்கே உரியது . அவன் 
மானிடர்களை சிருஷ்டித்து அவர்களுக்குக் கேள்வி பார்வை 
முதலியவைகளைக் கொடுத்தருளியவன் ; அழகிய வார்த்தை 
களைப் பேசும் திறமையளித்தவன் ; குழந்தை தன் தாயின் 
வயிற்றிலிருக்கும் பொழுது அவளின் முதுகின் பக்கம் அக் 
குழந்தையின் முகத்தைத் திருப்பியமைத்து , அதன் இரண்டு 
முழந்தாளிற்கும் கல்பிற்குமிடையே சுவாசம் விடும்படி செய் 
தவன் ; அக்குழந்தைக்குத் தேவைப்பட்டவைகளை வெளி 
ஜனங்களின் உபகாரமின்றிச் சேர்ப்பிப்பவன் ; தாயின் வயிற்றி 
லிருக்கும்பொழுது இரக்கமுள்ள தந்தைக்கொப்பான ஒரு 
மலக்கை உதவிபுரிய ஏற்படுத்தியவன் ; அங்கசிருஷ்டி பூரண 
மடைந்து காலம் பூர்த்தியானவுடன் செவ்வையான மனிதச் 
சிசுவாக வெளிப்படுத்தியவன் ; மனிதனை சிருஷ்டிகளில் அழ 
காக சிருஷ்டித்த இறைவனே மிகத் தூய்மையானவன் . நிச் 
சயமாய் வணக்கத்திற்குரியவன் தனித்தவனும் இணை துணை 
யற்றவனுமான அல்லா ( ஹ் ) வைத்தவிர வேறு எவருமில்லை 
எனவும் , நிச்சயமாய் எமது பிரான் முஹம்மது ( சல் ) அவர் . 
கள் , அவனது அடிமையும் திருத்தூ தரும் ஆவரென்றும் 
சாக்ஷியம் பகருகின்றேன் எங்கள் இறைவனே ! எங்கள் 


4 
44 


ரீபீஉல் அவ்வல் - மூன்றாம் குத்பா. 


தலைவராகிய முஹம்மது ( சல் ) அவர்கள் மீதும் , அவர்கள் 
கிளையார் தோழர்கள் மீதும் எந்நாளும் உன துகருணையையும் 
சாந்தியையும் அருள்புரிவாயாக ! 
சகோதரர்களே ! அறிந்துகொள்வீர்களாக ! 

நிச்சய 
மாய் அல்லா( ஹ் ) தொழுகையை மார்க்கத்தின் ஒரு முக்கிய 
கடமையாக விதித்துள்ளான் . ஜயமடையும் கூட்டத்தில் 
நம்மைச் சேர்ப்பதற்காக அத்தொழுகையின் பேரில் கவனத் 
தைச் செலுத்தும்படி ஏவினான் தொழுகைகளைப் பேணிக் 
கொள்ளுங்கள் ; மேலும் நடு ( அசறு ) த்தொழுகையை ( முக் 
கியமாகப் பேணுங்கள் .) அல்லா( ஹ் ) வுக்கு சதா அடிபணிந் 
திருங்கள் என அல்லா( ஹ் ) தன் திருமறையில் தெளி 
வாய் அறிவித்திருக்கிறான் . அவன் சொல்லுகிறவர்களுள் 
மிகவும் மெய்சொல்லுகிறவன் ; அல்லா( ஹ் ) வின் கோபத்தை 
இலேசாகக்காண்பவன் நிச்சயமாக அவன்பால் பாவியாக 
மீள்வான் . மூன்றுநாள் தொடர்ச்சியாக தொழுகையை 
விடுபவனுக்கு இஸ்லாத்தில் எவ்வித பாக்கியமுமில்லை . 
மேலும் , அவன் கேவலத்திற்கும் , கொடிய வேதனைக்கும் 
ஆளாவான் ஆதலால் தொழுகைபைப்பேணி அல்லா ( ஹ் ) 
வுக்கு அடிபணிந்தொழுகுங்கள் ; அறிந்துகொள்வீர்களாக. 
நிச்சமாய் தொழுகையை விட்டவன் பழிப்புக்குரியவனா 
வான் . உணவில் அபிவிருத்தியைக் குறைத்து அவனின் 
முகத்தினின்றும் கிருபாலக்ஷணத்தைப் போக்கிவிடப்படும் 
தொழுகையை விடுபவன் இறுதிநாளில் ஹவ்லுல் கவ்தர் 
என்னும் ஆற்றினிடம் வர அனுமதிக்கப்படமாட்டான் . 
ஆதலின் அல்லா ( ஹ் ) வுக்கே தலை சாய்த்து வணங்குங்கள் . 
தொழுகையை விடுபவனது இறைஞ்சுதல் வானத்தளவில் 


டான் . 


ரபீஉல் அவ்வல் - மீ மூன்றாம் குத்பா. 45 
உயர்ந்து செல்லமுடியாது . தொழுகையை விடுபவனது 
இதர நற்றவங்களை அல்லா ( ஹ் ) ஏற்றுக்கொள்ளவுமாட் 

அவ்லா ( ஹ் ) ஏற்றுக்கொள்வதெல்லாம் அவனைப் 
பயந்து தொழுபவர்களின் நற்றவங்களேயாம் . 

ஆதலின் 
தொழுகையைப் பேணிக்கொள்ளுங்கள் . மேலும் . நடு 
( அசறுத் தொழுகையை 

தொழுகையை முக்கியமாய்ப் பேணுங்கள் . 
" தொழும் நேரங்களில் நித்திரைசெய்து பாவங்களைச் செய்ய 
விழித்திருந்தவன் யாவன் ? இன்று அவனை நான் வேதனை 
செய்வேன் ; நான் எல்லாரையும் விட வல்லமையுள்ளவ 
னும் , வேதனை செய்யக்கூடியவனுமாயிருக்கிறேன் . நரகத் 
தின் வேதனையை இன்று அவன் சுகிக்கும்படி செய்வேன் 
என இறுதிநாளில் அல்லா( ஹ் )வின் பக்கமிருந்து சப்த 
முண்டாகும் . 

அந்நாளைச் சற்று நினைத்துப்பாருங்கள் . 
அந்தோ ! இழிவான வேதனையைப்பற்றி யாது சொல்வேன் ! 
ஆதலால் சகோதரர்களே ! அல்லா( ஹ் ) வுக்கு வழிப்பட்டு 
நடந்து கொள்ளுங்கள் . அல்லா( ஹ் ) வைப் பயப்படும் வித. 
மாக பயந்து கொள்ளுங்கள் . அல்லா( ஹ் ) வின் திருப்தியால் 
மாத்திரமே நீங்கள் ஜெயமடைதல் கூடும் . அவனது 
திருப்தியை அடைந்தாலன்றி நீங்கள் செய்யக்கூடியவைகள் 
அணுத்துணையும் பிரயோஜனம் தராது . அவனது திருப்தி 
உண்டாகிவிடுமாயின் உங்களை அவனது கோபாக்கினியை 
விட்டும் காப்பாற்றிக்கொள்ள ஒரு அணுவவ்வளவும் போ 
தும் . இவ்வுலகத்திற்காக சம்பாதித்தது போதும் . சற்று 
சிந்தித்து அவ்வுலகத்திற்காகவும் வேலை செய்ய முற்படுங்கள் . 
சென்றகாலத்தைத் தவறவிட்டதேபோல் வருங்காலத்தை 
யும் தவறவிடுவீர்களாயின் உங்களைப்போல் துர்ப்பாக்கியம் 


46 


ரபீஉல் அவ்வல் - மீ மூன்றாம் குத்பா 


நான் 


உள்ளவர்கள் இவ்வுலகில் எவருமேயில்லை என்பதை உங்க 
ளுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் . அல்லா( ஹ் ) நம்மனைவருக் 
கும் நேரான வழியில் நடக்க சீரான புத்தியைக் கொடுத் 
தருள்வானாக . 

தொழுகைவிட்டவன் சபிக்கப்பட்டவனாவான் ; அப் 
படி அவன் விடுவதை (விலக்காமல் ) சம்மதித்திருக்கும் 
அவன் அயல்வீட்டானும் சபிக்கப்பட்டவனாவான் . 
அதிபதியாகவும் நீதிவானாகவும் ஆயிருக்கவில்லையாகில் , அப் 
படிச்செய்பவனது சந்ததிகளையும் சபிக்கப்பட்டவர்களெனச் 
சொல்லிவிடுவேன் என்று இறைவன் அருளியதாக நபி 
கள்நாயகம் ( சல் ) அவர்கள் அருளிச்செய்தார்கள் . மேலும் , 

எவனாயினும் அல்லா ( ஹ் ) வை பயமற்றுச் சந்திக்க நாடுவா 
னாயின் அவன் ஐந்து நேரத்தின் தொழுகைகளைப் பேணிக் 
கொள்ளட்டும் எனவும் அருளிச்செய்தார்கள் . ( ஹதீஸ் ) 

" தொழுகையைக் கடைபிடித்தொழுகுங்கள் . ஐகாத் 
தைக்கொடுங்கள் . யாதாமொரு நன்மையை ஆன்மாவுக் 
காக முற்படுத்திவைப்பீர்களேல் , அதை நீங்கள் அல்லா( ஹ் ) 
வினிடத்தில் பெற்றுக்கொள்வீர்கள் . அல்லா( ஹ் ) நீங்கள் 
செய்பவைகளை நிச்சயமாய் பார்த்துக் கொண்டிருக்கிறான் . 
( அல்- குர் ஆன் , 2 : 110 . ) 


DOG 


* 


2 


ரபீஉல் அவ்வல் மாதம் , 
நான்காம் குத்பா. 


2 


எல்லாப்புகழும் அல்லா( ஹ் ) வுக்கே உரியது . அவன் 
ஆதம் ( அலை ) அவர்களை மண்ணினால் சிருஷ்டித்து , பின்பு 
எலும்பு , சதை , தோல் , இரத்தம் , அல்லா( ஹ் ) வன்றி வேறு 
எவராலும் எண்ணிமுடியாத நரம்புகள் ஆகியவைகளால் 
அதை உருவப்படுத்தியவன் . பின்பு ஆன்மாவை அதனுள் 
புகுத்தி அவ்வான்மா மூக்கினுள் வந்தவுடன் " அல்ஹம்து 
லில்லா ஹி எனச்சொல்லும் உதிப்பையளித்தவன் ; (இவை 
தாம் ஆதம் ( அலை ) முதன் முதலில் மொழிந்த வார்த்தை 
கள் . ) இவற்றிற்கு அல்லா( ஹ் ) " ஆதமே ! உமக்கு எனது 
கருணையுண்டாகுக என பதிலிறுத்தவன் . நிச்சயமாகத் 
தனித்தவனும் ஒப்புவமையற்றவனுமாகிய அல்லாஹுத்த 
ஆலாவே வணக்கத்திற்குரியவனென்றும் , மெய்யாகவே 
நமது பிரான் முஹம்மது ( சல் ) அவர்கள் அல்லா ( ஹ் ) வின் 
மெய்யடியாருங் திருத்தூதருமாவரென்றும் சாக்ஷியம் 
பகருகின்றேன் . அல்லா( ஹ் ) அத்திருத்தூதர் மீதும் 
அன்னாரின் கிளைஞர் தோழர்களின் மீதும் தனது கிருபா 
கடாக்ஷ மாரியைச் சொரிந்தருள்வானாக ! 

அல்லா( ஹ் ) வின் அடிமைகளே ! உங்களுக்கும் எனக் 
கும் முதலாவதாக அல்லா ( ஹ் ) வைப் பயந்து கொள்ளுமாறு 


48 


ரபீஉல் அவ்வல் - மீ நான்காம் குத்பா . 


நற்போதனை செய்கிறேன் . மெய்யாகவே அவனையஞ்சி நடப் 
பது உன்னத பதவியையடைவதற்குப் பேருதவியாகும் . 

மானிடர்களே ! அறிந்து கொள்ளுங்கள் . இவ்வுலகத் 
தையும் அதின் இன்பசுகங்களையும் எவன் துயர்வானோ அவ 
னுடைய துயரம் நிச்சயமாக அதிகப்படும் . மேலும் , அவனை 
இவ்வுலகம் துர்ப்பாக்கியமுள்ளவனாகவும் ஆக்கிவிடும் எனவே , 
தலைகுனிந்து அல்லா( ஹ் ) வுக்கு வழிப்படுபவன் பெரும் 
நற்பாக்கியமுள்ளவன் . ஆகிரத்தின் சுகவாழ்க்கையை இவ் 
வற்ப உலகின் சுகத்திற்கு பதிலாய் விற்பவனே பெரும் தர்ப் 
பாக்கியமுள்ளவன் எத்துணை மனிதர்களை இவ்வுலகம் ஏமா 
ற்றிவிட்டது ! அவர்கள் சதா இவ்வலகில் இருந்து சுகிப்போ 
மெனக்கருதினர் , அல்லா ( ஹ் ) வை தியானிக்க அவர்களுக்கு 
மிகச் சொற்ப நேரங்கூட வாய்க்கவில்லை ; இறைவனைத்தொழ 
அவகாசம் கிடைக்கவில்லை ; இரவு பகல் உலகத்தின் செல் 
வத்தைச் சம்பாதிப்பதிலேயே காலம் கழித்தனர் ; தங்கள் 
தொழிலை விருத்திசெய்வதிலேயே மூச்சைத்துலைத்தனர். 
உணவருந்தக்கூட அன்னவர்கட்கு நேரம் எஞ்சவில்லை ; இறு 
தியாக மரணத்திற்காளானார்கள் . ஒரு மனிதனுக்கு உபந்தி 
யாசம் செய்வதற்கு மரணமே தகுந்த விஷயமாகும் . 
வாறிருக்க எவன் நாம் மரணித்து விடுவோமென்ற எண்ணத் 
தைக்கொண்டேனும் உறுதிபெறவில்லையோ , அவனுக்கு அச் 
சத்தையூட்டத்தக்க வேறு உறுதியான சம்பவம் என்ன 
இருக்கிறது ? ஆதியில் அல்லா ( ஹ் ) தன் கரத்தால் சிருஷ்டித் 
துத் தனக்கன் பராகத் தெரிந்தெடுத்து , சுவனலோகத்தை 
அவரது வாசஸ்தவமாக ஆக்கிய ஆதம் ( அலை) எங்கே ? நீண்ட 
ஆயுளைப்பெற்றிருந்த நூஹ் ( அலை ) எங்கே ? தூர் என்னும் 


அவ் 


ரபீஉல் அவ்வல் மீ நான்காம் குத்பா. 


49 


மலையில் இறைவனுடன் வசனித்த மூஸா ( அலை ) எங்கே ? 
இரும்பை மெழுகுபோல் இளக்கும் அற்புத சக்தி அருளப் 
பெற்றிருந்த தாவூத் ( அலை ) எங்கே ? வேறு எவருக்கும் அளிக் 
கப்படாத அவ்வளவு பெரிய இராஜாங்கத்தைக் கொடுக்கப் 
பெற்றிருந்த சுலைமான் ( அலை ) எங்கே ? பிறவி ஊமை , பிறவிக் 
குருடு ஆகியவர்களை சொஸ்தப்படுத்தவும் , மரணித்தவர்களை 
உயிர்ப்பிக்கவும் வன்மை பெற்றிருந்த ஈஸா ( அலை ) எங்கே ? 
மி அராஜுக்குச் சென்று , ஆண்டவனிடம் அதிகம் நெருங் 
கும் மாப்பெருங்கண்ணியம் அளிக்கப்பெற்றிருந்தவர்களும் , 
அல்லா ( ஹ் ) வின் அன்பர்களுள் இணையற்றவர்களுமான சர் 
வலோக நாயகர் முஹம்மது (சல் ) அவர்கள் எங்கே ? நபிகள் 
பெருமான் ( சல் ) அவர்கள் இவ்வுலகைவிட்டு அவர்களது பிர 
யாணம் சமீபித்து மரணம் அடுத்தபொழுது முஸ்லிம்கள் 
பள்ளியில் நுழைந்தார்கள் . தொழுகைக்காக இமாமத்துச் 
சொல்பவர்களைக் கானவில்லை ; ஜனங்களின் சந்தடியைச் 
செவியுற்ற நபிபெருமான் ( சல் ) அவர்கள் " கஷ்டத்திற்குள் 
ளானவர்களின் துஆவை ஒப்புக்கொள்பவனே உன்னைத் 
தொழுவதன் மூலமாகவே நான் ஜனங்களிடம் விடை 
பெற்றுக்கொள்ளும் பொருட்டு எனது நோயைச் 

நோயைச் சற்றே 
இலகுவாக்குவாயாக என அல்லா ( ஹ் ) விடம் து ஆச் 
செய்தார்கள் . பின்பு உட்கார்ந்தவர்களாய் அவர்களின் 
தாழுகையைப் பூர்த்திசெய்தார்கள் . இது தான் உலகில் 
நாயகமவர்களின் இறுதித்தொழுகையாயிருந்தது . 


23 


சகோதரர்களே ! இங்கு சற்று கவனியுங்கள் . நபிமார் 
களும் , அவர்களுள் சிசேஷ்டான நாயகம் ( சல் ) அவர்களும் 
மரணமடைந்து இவ்வுலகைவிட்டுப் பிரிந்தார்களென்றால் 


7 


50 


ரபீஉல் அவ்வல் .மீ நான்காம் குத்பா. 


நாம் இதில் சதா ஜீவித்திருக்கப் போகிறோமா ? ஒருபோது 
மில்லை . மரணமடையவிருக்கும் நாம் இவ்வுலகத்தில் விட்டுச் 
செல்லவேண்டியவைகளுக்காக ஏன் அல்லும் பகலும் கஷ் 
டப்படவேண்டும் ? அப்படிப்பட்ட கஷ்டத்தில் ஒருசிறிது 
அல்லா( ஹ் ) வுக்காக ஊழியம் செய்வதில் எடுத்துக்கொள் 
வோமாயின் உன்னத பதவியடைந்து அல்லா ( ஹ் ) வின் அன் 
பிற்கு உரியவர்களாகி விடுவோம் . தவிர நாம் எந்த இலக்ஷிபத் 
திற்காக இவ்வுலகில் பிறந்தோமோ அதையும் பூர்த்திசெய்து 
விடுவோம் . அல்லா ( ஹ் ) நம்மனைவருக்கும் தனது நல்லருள் 
புரிவானாக ! 

" உங்களுள் மேன்மையானவன் அவனது ஆயுள் அதிக 
மாகவும் , அவனது அமல் நல்லதாகவும் இருப்பவனே , உங் 
களுள் கெட்டவன் அவனது ஆயுள் நீளமாயும் அவனுடைய 
அமல் கெட்டதாயுமுள்ளவனே எனவும் , அல்லா( ஹ் ) விதித் 
ததற்குச் சம்மதிப்பது ஆதமுடைய சந்ததிகளின் நற்பாக் 
கியத்திலுள்ள தாகும் ; அல்லா ( ஹ் ) இடத்தில் நல்லுதவி 
தேடாமலிருப்பதும் , அவன் விதித்ததற்குச் சம்மதப்படா 
மலிருப்பதும் ஆதமுடைய சந்ததிகளின் துர்ப்பாக்கியத்தி 
லுள்ளவைகளாகும் எனவும் , நபிபெருமான் ( சல் ) அவர் 
கள் திருவாய்மொழிந்தார்கள் . ( ஹதீஸ் ) 

மானிடர்களுடைய அக்கிரமத்தின் 
அல்லா ( ஹ் ) அவர்களைப்பிடிக்க நாடுவானாயின் இப்புவியில் 
ஊர்வன ஒன்றையே னும் விட்டுவைக்கமாட்டான் ; எனி 
னும் அன்னவர்களை ஒரு குறித்த காலம் வரை பிற்படுத்து 
கிறான் ; அவர்களது முடிவுகாலம் வந்துவிடுமாயின் 
க்ஷணநேரம் பிற்படுத்தவேனும் முற்படுத்தவேனும்படமாட் 
டாது . ( அல்- குர் ஆன் , 16:61 . ) 


66 


காரணமாக 


2 


Sood 


( 


a 
ரபீஉல் அவ்வல் மாதம் , 
ஐந்தாம் குத்பா. 


எல்லாப்புகழும் அல்லா( ஹ் ) வுக்கே உரியது . அவன் 
மானிட கோடிகளுக்கு நேர்வழி காட்டுபவன் ; இலக்ஷக் 
கணக்காக தீர்க்கதரிசிகளை அனுப்பி எச்சரிக்கை செய்த 
வன் . 

அந்தத் தீர்க்கதரிசிகள் அவ்வக்கூட்டத்தினின்றும் 
வெளிப்படுத்தப்பட்டு அவரவர்கட்குத் தக்கவண்ணமாய் நற் 
போதனை செய்தார்கள் ; அவர்களின் உபதேசங்களுக்குச் 
செவிகொடுத்து மனத்திலிருத்தி நேரானவழியில் நடந்த 
வன் பாக்கியம் பெற்று ஜபமடைந்தான் ; அவர்களின் உப 
தேசங்களுக்குச் செவிகொடாமல் புறக்கணித்தவன் தனக் 
குத்தானே தீங்கிழைத்துத் துன்பமடைந்தான் . நிச்சய 
மாகத் தனித்தவனும் ஒப்புவமையற்றவனுமாகிய அல்லா 
ஹுத்த ஆலாவே வணக்கத்திற்குரியவனென்றும் , மெய்யா 
கவே நமது பிரான் முஹம்மது ( சல் ) அவர்கள் அல்லா ( ஹ் ) 
வின் மெய்யடியாரும் திருத்தூதருமாவரென்றும் சாக்ஷியம் 
பகருகின்றேன் . அல்லா ( ஹ் ) அத்திருத்தூதர்மீதும் அன் 
னாரின் கிளைஞர் தோழர்களின் மீதும் தனது கிருபாகடாக்ஷ 
மாரியைச் சொரிந்தருள்வானாக ! 

அல்லா( ஹ் ) வின் அடிமைகளே ! உங்களுக்கும் எனக் 
கும் முதலாவதாக ஆண்டவனைப் பயந்து கொள்ளும்படி நல் 


. 


52 ரபீஉல் அவ்வல்- ஐந்தாம் குத்பா . 
உபதேசஞ்செய்கின்றேன் . மெய்யாகவே அவனையஞ்சி நடப் 
பது உன்னத பதவியையடைவதற்குப் பேருதவியாகும் . 

சகோதரர்களே ! இன்ப துன்பம் என்பன பிரத்திபட்ச 
மான இரண்டு சம்பவங்கள் . சந்தோஷத்திற்குரிய நற்கிரியை 
களை உங்களுள் ஒருவன் செய்வானாபின் அவை அவனுக்கு 
இகபரலோகங்களில் இன்பத்தையே அளிக்கும் . துக்கத் 
திற்குரிய துர்ச்செய்கைகளை உங்களுள் ஒருவன் செய்வானா 
யின் அவை அவனுக்கு இருலோகத்திலும் துன்பத்தையே 
விளைவிக்கும் . இன்பமும் துன்பமும் இறைவனால் விளை 
விக்கப்படுபவைகளென்பது நமது நம்பிக்கை ; ஆயினும் 
அவைகளை அடையவிரும்புவதும் , அதற்கெனப் பலதுறை 
களில் முபற்சிப்பதும் , இறுதியில் அச்செய்கைகள் நம்மு 
டைய சம்மதத்தின் பேரில் நடைபெறும்படி செய்து கொள் 
வதும் நாமே . இதனால் இத்துன்பத்திற்கு மூலகாரணம் நாம் 
தாமென்பது வெளிப்படையான விஷபமன்றோ ? நீங்கள் 
இவ்வுலக விஷயங்களில் இன்பத்தையடைய விரும்பி அதற் 
கெனப் பற்பல யோசனைகளும் முயற்சிகளும் செய்கின்றீர் 
கள் . அப்படிச்செய்தும் கைகூடாமல்போன காரியங்களுக் 

" நான் கொஞ்சம் தவறிவிட்டேன் , எனது யோசனை 
கொஞ்சம் பிசகிவிட்டது என உங்களை நீங்களே நொந்து 
கொள்வதில்லையா ? இதனால் அக்காரியத்தைப்பற்றி யோசனை 
செய்வதும் , அதை நிறைவேற்ற முயற்சிப்பதும் உங்கள் 
பாலுள்ளதென்பதை சற்று நீங்களே கவனிக்க வேண் 
டாமா ? ஆகிரத்தின் காரியங்களில் மாத்திரம் உங்களுக்கு ஏன் 
இக்கவலை இல்லை ? உங்களுடைய ஆன்மாக்கள் இன்பமடை 
யும் பொருட்டு அவ்வின்பத்தை அளிக்கும் இறைவனது 


காக 


ரபீஉல் அவ்வல்- ஐந்தாம் குத்பா. 


53 


ஏவல்களை என் கைக்கொள்ளக்கூடாது ? அவன் விலக்கிய 
விலக்கல்களை ஏன் விட்டகலக்கூடாது ? ஆகிரத்தின் கருமங் 
களில் கவனத்தைச் செலுத்தாமலிருப்பது பெரும் தவ 
றென்றே நீங்கள் கருதவேண்டும் . அஃது பின்னால் வரக் 
கூடியதாயிருப்பதால் அப்படியொரு இறுதிநாள் இல்லை 
யென எண்ணுகிறீர்கள் போலும் ! அதனால் தான் தொழுகை, 
நோன்பு, ஜகாத்து , ஹஜ்ஜு முதலிய முக்கிய கடமைகளை 
யும் கவனிக்காமலிருக்கின்றீர்கள் . அந்தோ பரிதாபம் ! உங் 
களின் அறியாமைக்கு யாது சொல்வேன் ! மறுமையைப் 
பற்றி அலக்ஷிபமாயிருப்பவன் அடையும் ஏமாற்றத்தை என் 
னென்றுரைப்பேன் ! இறைவனால் வெளியிடப்பட்ட திரு 
மறையின் மீது நம்பிக்கை வைத்தபின்னும் இப்படியெல்லாம் 
எண்ணுவதென்றால் நீங்கள் ஷைதானின் சூட்சியில் பூரண 
மாய்ச் சிக்குண்டு கிடக்கின்றீர்கள் என்றே சொல்லவேண்டி 
யிருக்கிறது . உலக ஆசையில் மூழ்கி ஆழ்ந்துவிட்டீர்கள் 
எனவே கூற வேண்டியிருக்கிறது . உலக இச்சையென்னும் 
அஞ்ஞான இருளில் மருண்டுழலும் சகோதரர்களே ! உங் 
கள் அறியாமையென்னும் தூக்கத்தினின்றும் விழித் 
தெழுங்கள் ; இவ்வுலகத்தையும் , அதிலுள்ளவைகளையும் 
சற்று நிதானமாய்ச் சிந்தித்துப்பாருங்கள் . உங்களுக்கு முன் 
இறந்தவர்களுடையவும் , இப்பொழுது இறக்குந்தருவாயில் 
பிணிவாய்ப்பட்டிருப்பவர்களுடையவும் , இன்றோ நாளையோ 
எப்பொழுதோ நிச்சயமாக மரிக்கவேண்டியவர்களான உங் 
களுடையவும் நிலைமையைச் சிந்தித்துப்பாருங்கள் . இறந்த 
பின் நீங்கள் யோசிப்பதும் , ஒன்றைச் செய்ய முற்படுவதும் , 
முடியாத காரியமன்றோ? எஞ்சி பிருக்கும் சொற்ப ஆயுளில் 


54 


ரபீஉல் அவ்வல்-மீ ஐந்தாம் குத்பா 


உங்களுக்கு மறுமையில் இன்பந்தரும் வேலைகளை வெகு 
சீக்கிரமாய் முடித்துக்கொள்ளுங்கள் . பின்னால் பச்சாதாபப் 
படுவது பிரயோஜனந்தராது . அல்லா( ஹ் ) நம்மனைவோருக் 
கும் அவனை வணங்கும் நல்லறிவைத் தந்தருள்வானாக . 

" அல்லா ( ஹ் )வின்மீது ஆணையாக ஆகிரத்துடன் ஒப் 
பிடும்பொழுது இவ்வுலகமானது கடலில் 

ஒரு விரலைத் 
தோய்த்தெடுப்பது போலாகவேயிருக்கிறது . இவ்வுலக இச் 
சையின் வசப்பட்டிருப்பவன் எவ்வளவு அற்பமான பல 
னடைகிறான் என்று சிந்திக்கட்டும் ! " எனவும் , " அல்லா( ஹ் ) 
வின் மீது சத்தியமாக நீங்கள் எளியவர்களாக்கப்படுவது 
எனக்குக் கவலையைத்தரவில்லை . உங்களுக்கு முன்னிருந்த 
கூட்டத்தினருக்கு செல்வம் அளிக்கப்படவே அவர்கள் 
அதன் ஆசையிலேயே ஆழ்ந்துவிட்டதனால் நாசஞ்செய்யப் 
பட்டார்கள் ; உங்களுக்கும் அக்கதி நேராதிருக்கவேண்டுமே 
என்றே நான் கவலைப்படுகிறேன் எனவும் , நபிகள் பெரு 
மான் ( சல் ) அவர்கள் அருளிச்செய்தார்கள் . ( ஹதீஸ் ) 

" நீங்கள் யாதொன்றையும் அறிந்திருக்காத நிலைமை 
யில் உங்கள் தாய்மார்களின் உதரங்களிலிருந்து அல்லா ( ஹ் ) 
உங்களை வெளிப்படுத்தினான் . மேலும் நீங்கள் அல்லா( ஹ் ) 
வுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு கேள்வி , பார்வை , அறிவு 
ஆகியவைகளை உங்களுக்குத்தந்தான் . ( அல் - குர்ஆன் , 


16:78 . ) 


ஊ 


බළෙල 
ரபீஉல் ஆகிர் மாதம் , 
முதலாம் குத்பா . 


3 


எல்லாப்புகழும் அல்லா( ஹ் ) வுக்கே உரியது . அவன் 
தன் அடிமைகளான மூமினான ஆண்பெண் அடங்கலின் 
மீதும் தொழுகையைக் கடமையாக்கியவன் ; மேலும் நேரான 
இஸ்லாம் மார்க்கத்திற்கு அதை ஒரு தூணைப்போல நிறுத் 
தியவன் ; போலும் நல்ல அமல்களை இம்மார்க்கத்தின் மூல 
கர்மங்களாக ஏற்பாடு செய்து , நம்மீது ஐந்து நேரங்களில் 
ஐந்து தொழுகையைக் கடமைப்படுத்தியவன் ; அந்தநேரங் 
களை விட்டும் அத்தொழுகைகளை பிற்படுத்த நாம் எவ்வித 
காரணமும் சொல்லிக்கொள்ள முடியாது . ருகூஉ , சுஜுது , 
ஓதல் முதலியவைகளைக் குறைவின்றி நிறைவேற்றி அத் 
தாழுகைகளை ஒருவன் காப்பாற்றிக்கொள்வானாயின் , அவ 
னது சிறுபாவங்கள் அவற்றின் காரணத்தால் மன்னிக்கப் 
பட்டுவிடும் . நிச்சயமாகத் தனித்தவனும் ஒப்புவமை யற்ற 
வனுமாகிய அல்லாஹுத்த ஆலாவே வணக்கத்திற்குரியவ 
னென்றும் , மெய்யாகவே நமது பிரான் முஹம்மது ( சல் ) 
அவர்கள் அல்லா ( ஹ் ) வின் மெய்யடியாரும் திருத்தூ தரு 
மாவரென்றும் சாக்ஷியம் பகருகின்றேன் . அல்லா ( ஹ் ) அத் 
திருத்தூ தர்மீதும் அன்னாரின் கிளைஞர் தோழர்களின் மீதும் 
தனது கிருபாகடாக்ஷ மாரியைச் சொரிந்தருள்வானாக ! 


பி 


56 


ரபீஉல் ஆகிர் முதலாம் குத்பா . 


அல்லா( ஹ் ) வின் அடிமைகாள் ! உங்களுக்கும் எனக் 
கும் முதலாவதாக ஆண்டவனைப் பயந்து கொள்ளும்படி நல் 
லுபதேசம் செய்கிறேன் . மெய்யாகவே அவனையஞ்சி நடப் 
பது உன்னத பதவியை அடைவதற்குப் பேரு கவியாகும். 


மானிடர்களே ! அல்லா( ஹ் ) வை யஞ்சி நடந்துகொள் 
ளுங்கள் ; உங்களுடைய பாவங்கள் குறைகள் யாவற்றையும் 
அவன் பொறுத்து விடுவான் . அறிந்து கொள்வீர்களாக ! தொ 
மூகையானது எவ்வளவு முக்கியமானதென்பதை உங்க 
ளுக்குநான் எத்தனை முறை எடுத்துக்கூறினும் மிகையாகாது . 
ஏனெனின் , அல்லா( ஹ் ) தன் திருமறையில் நூற்றுக்கணக் 
கான தடவை தொழுகையைப்பற்றி வற்புறுத்திக் கூறியி 
ருக்கிறான் என்றால் அது எவ்வளவு முக்கியமானதென்பதை 
நீங்களே ஊகித்துப்பாருங்கள் . பெரும்பான்மையினர் அதை 
அவ்வளவு முக்கியமாகக் கருதாமல் அலக்ஷியமாய் இருக்கின் 
றனர் . எனவே அதனால் ஏற்படும் குற்றங்களை மாத்திரம் 
கொஞ்சம் எடுத்துக்கூறுகிறேன் . தொழுகையை விட்டவ 
னது சாக்ஷியம் இஸ்லாமிய நீதிஸ்தலங்களிலும் , முஸ்லிம் 
களிடத்திலும் ஒப்புக்கொள்ளப்படமாட்டாது ; பொதுமக் 
கள் கூடுமிடங்களில் அவர்களுக்கு சலாம் சொல்லுவதும் , 
அவர்கள் உங்கள் மீது சலாம் சொல்லுவார்களாயின் நீங்கள் 
பதிலுரைப்பதும் விரும்பத்தகாதனவாகும் . இவ்விதமாகவே 
நவவி இமாம் சொல்லியிருக்கிறார்கள் . காரணமாவது , தொ 
முகையானது அல்லா( ஹ் ) வின் கண்டிப்பான ஆக்ஞைக்குட் 
பட்டதும் , நபிமார்களடங்கலாலும் அனுஷ்டிக்கப்பெற்றது 
மாய் இருக்கிறது . மேலும் மானிடகோடிகளாகிய நம்மை 
அல்லா ( ஹ் ) அதற்கெனவேசிருஷ்டித்துள்ளான் . தொழுகை 


ரபீஉல் ஆகிர்- முதலாம் குத்பா - 


. 


57 


விட்டவனை நம்பப்படமாட்டாது . அவன் அநேக நேரங்களில் 
மோசஞ் செய்வான் . மரணம் சமீபித்து விடுமாயின் அவன் 
மீது சகாக் கடினமாகும் . நாசஞ்செய்யும் முட்களில் மாட்டி 
இழுக்கப்படும் மெல்லிய பட்டுக்கொப்பாக அவனது ஆன்மா 
இழுக்கப்படும் . சரீரத்தைவிட்டு ஆன்மா பிரிந்து விடுமா 
யின் கஷ்டத்தை யுண்டாக்கும் கருவிகளைக் கைக்கொண்டி 
ருக்கும் வேதனை செய்யும் மலக்குகள் அவ்வான்மாவை எடுத் 
துக்கொள்வார்கள் . பின்பு அவ்வான்மா நாற்றத்துடனும் , 
பரிதாபமான கூக்குரலுடனும் வானத்தளவில் கொண்டு 
செல்லப்படும் . வானத்தின் வாசல்கள் திறக்கப்படமாட்டா . 
ஆகவே கேடான நிலைமையில் தன் சரீரமிருக்கும் இடத் 
திற்கு திரும்பிவிடும் அது மேலும் அவனை கப்ரில் அடக்கம் 
செய்து மண்ணை அவன் மீது தள்ளப்படுமாயின் , அழகிய 
திருத்தமான மொழிகளைக்கொண்டு கபர் அவனை நோக்கி , 
" உலகில் இரக்ஷகனின் கடமைகளைப் பழுதாக்கியவனே ! 
என்மீது நீண்டகாலம் ஜீவித்திருந்து இறைவனின் தொழு 
கையை வீணாக்கியவனே ! தொழுகையைவிட்டு உலக ஆசா 
பாசங்களில் மூழ்கியவனே ! உனக்குக் கேடுண்டாகுக ! 
உனது இருப்பிடம் கெட்டதாகுக ! பெரிய மலைகளாலும் 
சகிக்கொணத வேதனையை இன்று என்பால் காண்பாய் 
எனக்கூறிய பின் அவனை அழுத்தமாக நெருக்கும் அப் 
பொழுது அவனது எலும்புகள் ஒன்றோடொன்று பின்னிக் 
கொள்ளும் 

சகோதரர்களே ! சற்று சிந்தித்துப்பாருங்கள் . இந்த 
நிலைமையில் நீங்கள் ஆகிவிடும்பொழுது உங்கள் இன்பசுகங் 
கள் உங்களுக்கு உபகாரம் செய்தல் கூடுமா ? அல்லும்பகலும் 


8 


58 


ரபீஉல் ஆகிர் - மீ முதலாம் குத்பா. 


உங்களுக்கு 


கஷ்டப்பட்டுத்தேடிய பொருள் பாதுக்குதவும் ? உங்களின் 
அன்புநிறைந்த சந்ததிகள் எவ்வளவு தூரம் 
உதவுவார்கள் ? 

குல் அஊது பிரப்பில் பலக் என்ற திருமறையின் 
வசனத்தைப்பற்றி அனஸ் ( ரலி ) அவர்கள் நபிகள் பிரான் 
( சல் ) அவர்களை நோக்கி " அல்லா ( ஹ் ) வின் திருத்தூதரே ! 
" பலக் " என்பது யாது ? " என வினவினார்கள் அதற்கு 
அஃதொரு கிணற ; ஒரு பறவை ஆயிரம் வருடம் அதில் 
( கீழ்நோக்கிப் பறக்கினும் அதன் ஆழத்தை எத்திக்கொள்ள 
முடியாது என நாயகம் ( சல் ) அவர்கள் பதிலுரைத்தார்கள் 
அப்பொழுது இறைவனது தூதரே ! அது யாருக்கு ? 
என முன்னவர் வினவினார் . சரீரசௌக்கியமாயிருக்கும் 
பொழுது தொழுகையை விட்டவனுக்கு என பெரு 
மான் ( சல் ) அவர்கள் பதிலுரைத்தார்கள் ( ஹதீஸ் ) 

" அல்லா ( ஹ் ) சாந்தியின் வீட்டின் பால் (உங்களை ) 
அழைக்கின்றான் , மேலும் அவன் நாடிய ஜனங்களை நேரான 
பாதையளவில் வழிகாட்டுகிறான் . நன்மை செய்தவர்களுக்கு 
( அதற்குத் தகுந்த ) சன்மானமும் அதிகமும் உண்டாயிருக் 
கிறது . மேலும் அன்னவர்களின் முகங்களை கலக்கமும் , 
கஷ்டமும் சூழ்ந்துகொள்ள மாட்டாது . அவர்கள் தாம் 
சுவர்க்கவாதிகள் , அதில் அவர்கள் எந்நாளுமிருப்பார்கள் . 

( அல்- குர் ஆன் , 11 : 26. ) 


g 
ரபீஉல் ஆகிர் மாதம் , 
இரண்டாம் குத்பா . 


P0D 


எல்லாப்புகழும் அல்லா( ஹ் ) வுக்கே உரியது . அவன் 
நமக்கு இஸ்லாமென்னும் பெரும்பாக்கியத்தை அருளிய 
வன் ; இவ்வுலகத்தவர்களை நன்கொடைகளைக் கொண்டு 
போஷிப்பவன் ; கப்ரில் தன் அடிமைகளுக்கு சந்தோஷத்து 
டன் கருணபுரிபவன் ; இறுதிநாளில் நீதத்துடனும் , பேருப 
காரத்துடனும் தீர்ப்பளிப்பவன் ; ஈமானின் பேரில் நிலைத் 
திருப்பது கொண்டு நேர்வழி காட்டுபவன் . வணக்கத்திற்குரி 
யவன் அல்லா ( ஹ் ) வைத் தவிர வேறு எவருமில்லை. அவன் 
தனித்தவன் இணையற்றவன் என்றும் , எமது பெருமான் 
முஹம்மது ( சல் ) அவர்கள் அவனது திருத்தூதரும் , மானி 
டர்களுள் சிரேஷ்டமானவரும் ஆவரென்றும் சாக்ஷிபம் 
பகருகின்றேன் அவ்லா( ஹ் ) அவர்கள் மீதும் அவர்களது 
கிளைஞர் தோழர்கள் மீதும் எந்நாளும் சாந்தியையும் கருணை 
யையும் அருள் புரிவானாக ! 

அல்லா( ஹ் )வின் அடிமைகளே ! உங்களுக்கும் எனக் 
கும் முதலாவதாக அல்லா ( ஹ் ) வைப் பயந்து கொள்ளும்படி 
நற்போதனை செய்கின்றேன் . அவனைப்பயந்தவனே அவனி 
டத்தில் மேன்மையானவன் ; அவனுக்கே கருணையண்டாகுக. 


60 


ரபீஉல் ஆகிர்- மீ இரண்டாம் குத்பா. 


டன . 


மானிடர்களே ! எனக்கும் உங்களுக்கும் அல்லா ( ஹ் ) 
நற்கிருபை செய்தருள்வானாக உங்களின் சகோதரர்களும் 
புத்திரர்களும் , தந்தைகளும் எங்கே ? உலமாக்களும் அரசர் 
களும் எங்கே ? ஜட்ஜுகளும் , சாக்ஷி பகர்ந்தவர்களும் 
எங்கே ? அவர்களெல்லாம் மண்ணறையினுள் அமர்ந்து 
அவர்களின் சரீரம் மண்ணுக்கிரையாகி விட்டதன்றோ ? 
அவர்களது கபன்கள் நைந்து மண்ணுடன் சேர்ந்துவிட் 

அல்லா( ஹ் ) வின் மீது ஆணையாக அவர்கள் இறை 
வனுக்கு உண்மையாக அடிபணிந்தொழுகி இருப்பார்களா 
யின் , மரணத்தின் கஷ்டத்திற்குத் தப்பி மலக்குகளின் 
கண்டிப்பான கேள்விகளுக்குத் தகுந்த ஜவாபு கொடுத்தி 
ருக்கமுடியும் . அவ்வாறில்லையேல் அவர்களது கதி எவ்வா 
றாகுமென்பதை இறைவனே அறிவன் . உடலைவிட்டும் உயிரை 
நீக்கப்படும் கஷ்டமானது முந்நூறு வெட்டு குத்தைப்பார்க் 
கினும் அதிக கடுமையானதாகும் . அல்லா ( ஹ் ) வைப்பற்றி 
யும் , இன்னும் சில விஷயங்களைப்பற்றியும் முன்கர் நகீர் என் 
னும் இரு மலக்குகளின் கேள்வி , இவை படங்களைப் பார்க் 
கினும் கடினமான தாகும் . 

இவர்களின் கேள்விகளுக்குரிச்சயமான ஜவாபு கொடுப் 
பார்களாயின் அவ்விரண்டு பலக்குகளும் சுவனத்தின் வாசல் 
களை இவனுக்காகத் திறந்துவைத்து , மெய்யான விடை 
பகர்ந்த காரணத்தால் சந்தோஷத்துடன் திரும்பிச்செல்லு 
வார்கள் . இறந்த அவன் முனாபிகாயும் காபிராயுமிருப்பானா 
யின் , கொடூரமான , கடுமையான இரண்டு மலக்குகள் அவனி 
டம் வருவார்கள் . " உன்னுடைய இரக்ஷகன் யார் ? உன்னு 
டைய நரியார் ? உனது மார்க்கமென்ன ? என்னும் பல 


ரபீஉல் ஆகிர் - மீ இரண்டாம் குத்பா. 


61 


இவ் 


கேள்விகளைக் கேட்பார்கள் . சரியான பதிலுரைக்க அறியா 
மல் அருகிலிருக்கும் ஷைத்தானைச் சுட்டிக்காட்டி " இவர் 
தான் என்னுடைய ரப்பு " என்று பதிலிறுப்பான் 
வாறே மற்றவைகளுக்கும் பதில் சொல்ல அறியாமையால் 
பலவாறாக வாயில் வந்தபடி உளறுவான் ; அந்நேரம் அந்த 
இருமலக்குகளும் அவனது எலும்புகள் நொறுங்கக்கூடிய 
அவ்வளவு கடினமாக அடிப்பார்கள் . பின்பு நரகத்தின் 
வாசல்களை அவனுக்காக திறந்துவைத்து அதின் கஷ்டங் 
களை அனுபவிக்கும்படி சொல்லித் 

சொல்லித் திரும்புவார்கள் . 
அல்லா ( ஹ் )வின் கோபத்திற்கு ஆளாகியவர்கள் எங்ஙனம் 
சந்தோஷமடைதல் கூடும் ? 

கப்ருடைய வேதனையும் , முன்கர் நகிர் என்னும் மலக்கு 
களின் கேள்வியும் நடைபெறுதல் உண்மையென்பதும் , 
அங்கு நல்லவர்கட்கு சுகமும் கெட்டவர்கட்கு துக்கமும் 
உண்டென்பதும் , நபிபெருமான் ( சல் ) அவர்களின் ஹதீஸ் 
களின் கூற்று . சஹாபாக்கள் , அதற்குப் பின்னுள்ள பெரி 
யார்களின் நன்னம்பிக்கையும் இதுவே . ஆதலால் இந்நம்பிக் 
கையின் பேரில் , இறைவனின் கோபத்திற்காளாகாமல் அல் 
லா ( ஹ் ) வையஞ்சி நேரான வழியில் சீராகச் செல்லுங்கள் . 
ஷைதானும் அவனுடைய மானிடசிஷ்பர்களும் வெகுசுலபத் 
தில் உங்களை ஏமாற்றி விடுவார்கள் . அப்படி ஏமாற்றம் 
அடையாமலிருக்கும் பொருட்டு எந்நாளும் அல்லா ( ஹ் ) 
வினிடம் காவல் தேடுவீர்களாக . 

" ஒருவனை கப்ரில் அடக்கப்பட்டு அவனுடைய சிநேகி 
தர்கள் அவனை விட்டு திரும்புவார்களாயின் நிச்சயமாக இறந் 
தவன் அவர்களது 

காலடி 

சப்தத்தைக்கேட்கிறான் . 


62 


ரபீஉல் ஆகிர் - மீ இரண்டாம் குத்பா . 


இரண்டு மலக்குகள் அவனிடம் வந்து அவனை உட்காரவைப் 
பார்கள் ; " நபிபெருமான் ( சல் ) அவர்களின் விஷயத்தில் 
என்ன நம்பிக்கை வைத்திருந்தாய் என அவ்விருமலக்கு 
களும் அவனைக் கேட்பார்கள் . மூமினாயிருந்தால் " நிச்சய 
மாய் நபிபெருமான் ( சல் ) அவர்கள் அல்லாஹ் )வின் 
அடிமையும் அவனின் தூதருமாவர் என சாக்ஷபகருகின் 
றேன் என பதிலிறுப்பான் . அப்பொழுது சரகத்தை 
அவனுக்குக்காட்டி இது 

உன்னுடைய 

வாசஸ்தலமாயி 
ருந்தது ; அல்லா ( ஹ் ) இதற்கு பதிலாய் சுவர்க்கத்தில் 
உனக்கு இடத்தைக்கொடுத்திருக்கிறான் என அவ்விரு 
வரும் கூறுவார்கள் . இறந்தவர்கள் காபிர் அல்லது முனாபி 
காய் இருப்பார்களாயின் கேள்விகளுக்கு பதிலுரைக்க முடி 
யாமல் நான் அறியேன் என்பார்கள் ; நீ அறியாமலே 
இருக்கக்கடவது என மலக்குகள் பதிலுரைத்து இரும் 
புத்தடியினால் அவர்களை அடிப்பார்கள் . அப்பொழுது மனி 
தன் , ஷைதான் இருகூட்டத்தைத்தவிர அருகிலுள்ளவர் 
கள் எல்லாருக்கும் கேட்கும்படி அவர்கள் சப்தமிடுவார் 

என நபிகள் நாயகம் ( சல் ) அவர்கள் திருவுளமானார் 
கள் . ( புகாரி , முஸ்லிம் ) 

" ஒருவன் அல்லா ( ஹ் )வின்வழியில் முயற்சிப்பானாயின் 
அவன் தனக்காகவே முயற்சிக்கிறான் நிச்சயமாய் உலகத் 
தவர்களை விட்டும் அல்லா ( ஹ் ) தேவையற்றவனாயிருக்கிறான் . 
ஈமான் கொண்டு நற்றவம்புரிந்தவர்களுக்கு அவர்களது சிறிய 
பாவங்களைப் பொறுத்து விடுவோம் . மேலும் அவர்கள் 
செய்ததைப்பார்க்கினும் அழகியதை அவர்களுக்கு நாம் 
சன்மானமளிப்போம் . ( அல்- குர்ஆன் , 7:29 ) 


கள் 


ரபீஉல் ஆகிர் மாதம் , 
மூன்றும் குத்பா . 


உ 


93 


எல்லாப்புகழும் அல்லா ஹ் ) வுக்கே உரியது . அவன் 
நிலைத்திருக்கும்படி பான பெரிய மலைகளனைத்தும் தனது 
கண்ணியத்தால் நடுங்கும் சக்தியுள்ளவன் ; சர்வரகசியங்களை 
யும் அறிபவன் ; அவனின் உத்திரவன்றி ஓரணுவும் அசைய 
முடியாது . இவ்வுலகிலுள்ள யாதொன்றும் அவனை விட்டும் 
மறையாது . இருளான இரவில் நடக்கும் சிற்றெறும்பையும் 
பார்க்கும் வல்லமையுடையவன் வணக்கத்திற்குரியவன் 
அல்லா ( ஹ் ) வைத்தவிர வேறு எவருமில்லை ; அவன் தனித் . 
தவன் இணையற்றவன் என்றும் , எமது பெருமான் முஹம் 
மது ( சல் ) அவர்கள் அவனது திருத்தூ தரும் , மானிடர் 
களுள் சிரேஷ்டமானவரும் ஆவரென்றும் , சாக்ஷிபம் பகரு 
கிறேன் . அல்லா ( ஹ் ) அவர்கள் மீதும் அவர்களது கிளைஞர் 
தோழர்கள் மீதும் எந்தாளும் சாந்தியையும் கருணையையும் 
அருள் புரிவானாக ! 

அல்லா( ஹ் ) வின் அடிமைகளே ! உங்களுக்கும் எனக் 
கும் முதன் முதலாக அல்லா ( ஹ் ) வைப் பயந்து கொள்ளும் 
படி நற்போதனை செய்கிறேன் . அவனைப்பயந்தவனே அவனி 
டத்தில் மேன்மையானவன் . அவனுக்கேகருணையுண்டாகுக . 


64 


ரபீஉல் ஆகிர - மீ மூன்றாம் குத்பா. 


ஆகி 


சகோதரர்களே ! உங்களின் மனங்களை அல்லா ( ஹ் ) 
வின் பால் திருப்பாமல் வெறுமனே உபந்நியாசங்களைக் 
கேட்டுவிட்டு அலட்சியமாக எதுவரை இருப்பீர்கள் ? எவ் 
வளவுதான் உங்களுக்கு நேரான வழியைக் காட்டினபோதி 
லும் நீங்கள் கண்மூடித்தனமாகவே போய்க்கொண்டிருக்கி 
றீர்கள் . உலக ஆசாபாசங்களில் உங்கள் ஹிருதயங்கள் 
செல்லவொட்டாது விலக்குமாறு எத்துணை துரம் நற் 
போதனை செய்தபோதிலும் , உங்கள் மனங்கள் அதன் இச் 
சையிலேயே மூழ்கிப் பற்றுக்கொண்டிருக்கின்றன . 
ரத்தைப்பற்றி எவ்வளவு ஆசையைப் புகட்டினும் உங்கள் 
மனங்கள் அதை விட்டும் புறக்கணிப்பதையே வழக்கமாகக் 
கைக்கொண்டிருக்கின்றன . நம்முள் நற்பாக்கியமுள்ளவன் 
எவனென அறிந்திருப்போமாயின் அவனுக்கு சுவன வாழ் 
வைக்கொண்டு நன்மாராயம் சொல்ல சித்தமாயிருக்கின் 
றோம் . நம்முள் துற்பாக்கியமுள்ளவன் எவனென நீச்சய 
மாய் அறிந்திருப்போமாயின் கரிக்கக்கூடிய நரகவாழ்வை 
அடையப் போவதை முன்னிட்டு ஆறுதல் கூறுவோம் . 
அந்தோ ! என்னுடைய இந்த உபந்நியாசம் வன்னெஞ்சை 
உருதம்படி செய்யவேண்டாமா ? கல்லேனும் ஒருபொழுது 
கரைந்துவிடும் . உங்களின் மனக்கற்கள் கரைவதில்லையே ! 
கற்களில் சிலவற்றிலிருந்து நீர் ஊற்றாய்ப் பெருகி 
றது . உங்கள் மனங்கள் அப்படி உருகியோடவேண்டாமா ? 
உள்ளத்தில் உலக ஆசைகள் நிரம்பிக் கிடப்பவர்களே ! 
உங்கள் ஆசாபாசங்கள் ஒழிந்து , 

ஒழிந்து , உங்கள் இல்லங்கள் 
ஒன்றுமில்லா தனவாய்க் காணப்படும் ஒருநாள் வருமென் 
பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் . மரணம் உங்களை 


ஓடுகின் 


6 


ரபீஉல் ஆகிர - மீ மூன்றாம் குத்பா . 


65 


உங்களது மண்ணறைக்குட் சேர்த்துவிடும் . உங்கள் 
குழந்தைகள் உங்களை நினைத்து 

உங்களை நினைத்து நீர்ததும்பும் கண்களால் 
அழுவார்கள் ; மனைவிகள் புருடனற்றவர்களாகவும் , குழந் 
தைகள் அனாதைகளாகவும் , பந்துக்கள் பந்துக்களை இழந்த 
வர்களாகவும் ஆகிவிடுவார்கள் . அந்தோ பரிதாபம் ! இவைக 
ளனைத்தையும் சிந்தித்துப் பார்ப்பீர்களாக ! முன்னுள்ளவர் 
கள் எங்கு சென்றனர் என்பதை சற்று ஊன்றிக் கவனிப் 
பீர்களாக ! அவர்களெல்லாருக்கும் மரணம் கலக்கமான 
குடிப்பைப் புகட்டிவிட்டது . அறிந்துகொள்ளுங்கள் , அதே 
கதி உங்களையும் எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறது . மா 
ணம் என்னும் வேங்கையானது உங்கள் மீது பாய்ந்து பிடிப் 
பது காலையிலோ மாலையிலோ என்பதை இறைவன் அறி 
வான் . 

பின்பு உங்கள் மண்ணறைகளை விட்டும் நிர்வாணிக 
ளாயும் , வெறுங்காலுடையவர்களாயும் உயிர்த்தெழுவீர் 
கள் . அப்பொழுது நீங்கள் அளிக்கும் விடை தகுதியற்ற 
காயிருந்தால் உங்கள் பாடு எவ்வாறாகும் ? உங்கள் கழுத்து . 
களில் விலங்குகளை மாட்டப்படும் . நரகத்தின் வேலைக்காரர் 
களால் நீங்கள்இழுக்கப்படுவீர்கள் . " யாதொன்றும் அவனை 
விட்டும் மறைய முடியாத அப்படிப்பட்ட தத்துவமுள்ள 
அல்லா ( ஹ் ) வின் கடமைகளை வீணா 
ணாக்கியவனது 

என மலக்குகள் சப்தமிடுவார்கள் . ஆதலால் 
சகோதரர்களே ! அல்லா ( ஹ் ) வை பயப்படவேண்டிய ஒழுங் 
குப்படி அவனை பயந்து கொள்ளுங்கள் . அவனையஞ்சவேண் 
டிய கிரமப்படி அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் ; அப்பொழுது 
தான் அவனிடத்தில் நன்குமதிக்கப்படுவீர்கள் ; அவனது 
அழகிய சன்மானம் பெற யோக்கியதையுடையவர்களாக 


இதுவே 


9 


66 


ரபீஉல் ஆகிர்- மூன்றாம் குத்பா . 


G 


ஆகுவீர்கள் . இஷ்டப்படியெல்லாம் நடப்பதென்றால் இறை 
வனை மறந்துவிட்டீர்களென்றே அர்த்தமாகும் . இறைவன் 
நம்மனைவருக்கும் அவனிடத்தில் நற்கதியடையும் பாக்கி 
யத்தையும் , அவனுக்கே தொண்டுபுரியும் நல்லறிவையும் 
தந்தருள்வானாக . 

மரணமடைந்த ஒவ்வொருவரும் பச்சாதாபப்பட்டே 
தீருவர் . என நபிபெருமான் ( சல் ) அவர்கள் அருளின் 
பொழுது , " அல்லா( ஹ் )வின் ரசூலே ! அவர்களின் பச்சா 
தாபமென்ன ? " என தோழர்கள் வினவினார்கள் . ( அப்பொ 
ழுது ) ஒருவன் நன்மை செய்திருப்பானாயின் இன்னும் 
யான் அதிகமாய்ச் செய்து கொள்ளவில்லையே என்றும் , 
ஒருவன் தீமை செய்திருப்பானாயின் " மரணமாகாமலிருக்க 
வேண்டிற்றே " என்றும் கூறுவது தான் , என அருளினார் 
கள் . - ( திர்மத் ) 

" அவர்கள் ( மனிதர்கள் ) பூமியில் சுற்றுப்பிரயாணம் 
செய்து அவர்களுக்கு முன்னுள்ளவர்களின் முடிவு எவ்வா 
றாயிற்றென்பதைப் பார்க்கவில்லையா ? அவர்கள் ( முன்னுள்ள 
வர்கள் ) இவர்களைப்பார்க்கினும் வல்லமைசாலிகளாகவும் ,, 
பூமியில் பெரிய கட்டிடங்களையுடையவர்களாகவும் இருந் 
தார்கள் . அவர்களது பாவங்களின் காரணத்தால் அல்லா( ஹ் ) 
அவர்களை நாசமாக்கினான் . ( அப்பொழுது ) அல்லா( ஹ் ) 
வைவிட்டும் அவர்களைக் காப்பாற்றுபவன் உண்டாயிருக்க 
வில்லை . ( அல்- குர்ஆன் , 40:21 . ) 


ஆ 


ரபீஉல் ஆகிர் மாதம் , 
நான்காம் குத்பா. 


PODY 


PUPS 


2003 


எல்லாப்புகழும் அல்லா( ஹ் ) வுக்கே உரியது . அவன் 
நாம் கேட்காமல் கொடையளிப்பவன் ; கண்ணியமுள்ளவன் ; 
தவ்பாச்செய்தவர்களின் தவ்பாவை ஒப்புக்கொள்பவன் ; 
தூண்களன்றியே வானத்தை நிறுத்தியவன் ; பூமியை விசா 
லமாக விரித்து மானிடகோடிகளை அதில் சிருஷ்டித்தவன் . 
வணக்கத்திற்குரியவன் அல்லா( ஹ் ) வைத்தவிர வேறு எவரு 
மில்லை , அவன் தனித்தவன் இணயற்றவன் என்றும் , எமது 
பெருமான் முஹம்மது ( சல் ) அவர்கள் அவனது திருத்தூ 
தரும் , மானிடர்களுள் சிரேஷ்டமானவரும் ஆவரென்றும் , 
சாக்ஷியம் பகருகிறேன் . அல்லா ( ஹ் ) அவர்கள் மீதும் அவர் 
களது கிளைஞர் தோழர்கள் மீதும் எந்நாளும் சாந்தியையும் 
கருணயையும் அருள்புரிவானாக ! 

அல்லா ( ஹ் )வின் அடிமைகளே ! உங்களுக்கும் எனக் 
கும் முதலாவதாக அல்லா( ஹ் ) வைப் பயந்து கொள்ளும்படி 
நற்போதனை செய்கின்றேன் . அவனைப்பயந்தவனே அவனி 
டத்தில்மேன்மையானவன் . அவனுக்கே கருணையுண்டாகுக . 

மானிடர்களே ! உங்களின் சக்தியும் , வாலிபமும் 
குறைந்துவிட்டன . வேதனையை பயப்படாமல் எவ்வளவு 


68 


ரபீஉல் ஆகிர் - மீ நான்காம் குத்பா. 


காலம்பாவங்களில் மூழ்கியிருப்பீர்கள் ? வாசல்களை அடைத் 
துக்கொண்டு மனிதர்களை விட்டும் மறைந்து கொள்கிறீர்கள் . 
ஆனால் அல்லா( ஹ் ) நீங்கள் செய்பவைகளை நோக்கிக்கொண் 
டிருக்கிறான் . எவ்வளவு காலம் பகிரங்கமாய் பாவங்களைச் 
செய்வீர்கள் ? எவ்வளவு காலம் அருவருக்கப்பட்டவை 
களைக் கைக்கொண்டு பெருமை பாராட்டுவீர்கள் ? ஆயுள் 
நாள் குறைந்து வருவதைச் சிந்திக்காமல் எத்துணைகாலம் 
பாவங்களை அதிகப்படுத்திக் கொண்டு போவீர்கள் ? தவ்பாச் 
செய்யாமல் எதுவரை இவ்விதச்செயல்களில் ஈடுபடுவீர்கள் ? 
அந்தோ பரிதாபம் ! நற்செய்கைகளை இழந்த ஏழைகளே ! 
பாவங்கள் பித்அத்தான கிரியைகளை விட்டும் தவ்பாச் செய் 
வதற்கு விரைந்தெழுங்கள் . நீங்கள் செய்யும் மத சம்பந்த 
மான ஒவ்வொரு சடங்குகளிலும் அனாசார பித்அத்துகளை 
நிறப்பி இருக்கின்றீர்கள் ; அவைகளை விட்டொழிக்கஉங்கள் 
ஹிருதயம் இடந்தருவதில்லை . அவைகளனைத்தும் மார்க்கத் 
தில் கடமையாக்கப்பட்டவைகளேபோல் நினைத்திருக்கின் 
றீர்கள் . என்னே உங்களது அறியாமை ! " பித் அத்துகள 
னைத்தும் வழிதவறினவை என , நபிகள் பிரான் ( சல் ) அவர் 
கள் அருளியதை ஊன்றி கவனிப்பீர்களேல் நீங்கள் செய் 
வது தவறென்பதை உணர்ந்து கொள்வீர்கள் . சகோதரர் 
களுடன் சண்டை செய்தல் , தர்க்கித்தல் , பெருமை , முக 
தாக்ஷணை ஆகியவைகளை விட்டொழியுங்கள் . மண்ணறை 
யில் புகுது முன் உங்கள் பாவங்களை நினைத்து கண்ணீர் 
சொரிந்து பச்சாதாபப்படுங்கள் . 


சகோதரர்களே ! நீங்கள் குடும்பத்துடன் சந்தோஷ 
மாயிருக்கின்றீர்கள் : விளையாட்டிலும் வீண் வேலைகளிலும் 


ரபீஉல் ஆகிர் - மீ நான்காம் குத்பா . 


69 


ஏமாற்றமடைந்திருக்கிறீர்கள் ; புறம் பேசுதல் , கோள் 
சொல்லுதல் , பொய்சொல்லுதல் , ஆகிய பாதகங்களுள் சிக் 
குண்டு , அவ்வித நடத்தையுடைய சிநேகிதர்கள் , பந்துக்கள் 
ஆகியவர்களுடன் கலந்து ஆகிரத்தை மறந்து விட்டீர்கள் . 
பலவிதமான நோய்களால் பீடிக்கப்பட்டு , சக்திபையும் தந் 
திரங்களையும் இழந்து , அவயவங்கள் சோர்ந்து அழகிய வடி 
வம் மாறுபட்டு , கேள்விக்கு ஜவாபு கொடுக்க அசக்தர்களாய் 
விடும் காலம் ஒன்று வரும் என்பதை உங்களுக்கு ஞாபகப் 
படுத்துகிறேன் . அப்பொழுது சக்ராத்தின் கஷ்டங்களையும் 
மரணத்தின் வேதனைகளையும் கண்ணுறுவீர்கள் . உங்கள் 
சந்ததிகள் உங்கள் கதியைக்கண்டு இரங்கிக் கண்ணீருகுத்து 
அழுவார்கள் . உங்கள் பெயரைச் சுட்டிக்காட்டி இன்னார் 
இறந்துவிட்டாரெனச் செப்புவார்கள் . வயோதிகரும் வாலி 
பரும் உங்களையெண்ணி ஒப்பாரி வைப்பார்கள் . மண்ணறை 
யினுள் வைத்து உங்கள் பேரில் மண்ணைத்தள்ளப்படும் ; அப் 
பொழுது நற்பாக்கியம் உள்ளவர்களாயிருப்பீர்களாயின் 
பாவத்தைப் பொறுக்கும்படியான எஜமானின் கார்மானத்தி 
லாய்விடுவீர்கள் . துர்ப்பாக்கி பமுள்ளவர்களாயிருப்பீர்களா 
யின் கொடூரமான வேதனை செய்யும் மலக்குகளிடம் நீங்கள் 
ஒப்புவிக்கப்படுவீர்கள் . என்னே உங்களின் பரிதாபகரமான 
நிலைமை ! என்னே உங்களின் கேவலமான அந்தஸ்து ! 
இன்றே நல்ல அமல்களைச்செய்ய விரைந்தெழுங்கள் . உங்க 
ளின் பாவங்களை மன்னிக்குமாறு இரக்ஷகனை நோக்கிக் கண் 
ணீர் ததும்ப அழுங்கள் . இரக்ஷகனாகிய இறைவன் பாவங் 
களைப் பொறுக்கச் சித்தமாயிருக்கின்றான் . இனி பாவம் 
செய்வதில்லையென்ற உறுதியுடன் உண்மையாகக்கேட்ட 


70 


ரபீஉல் ஆகிர் - மீ நான் காம் குத்பா 


LOIT 


மாத்திரத்தில் அவன் நமது பிழைகளைப் பொறுத்திடுவான் 
இறைவன் நம்மனைவருக்கும் தவ்பாச்செய்யும் பாக்கி 
யத்தை அளிப்பானாக . 

அபூஹுரைரா ( ரலி ) அவர்கள் சொன்ன தாவது : 
" அந்நாளில் ( இறுதிநாளில் ) பூமி தன்னுடைய சங்கதிகளைச் 
சொல்லும் " என்ற ஆயத்தை நபிகள் பெருமான் ( சல் ) அவர் 
கள் ஓதினார்கள் . அதின் சங்கதி யாதென்பதை அறிவீர் 
களா ? எனவும் வினவினார்கள் . அல்லா ஹ ) வும் அவனின் 
ரசூலும் நன்கறிவார்களென தோழர்கள் பதிலுரைத்தார்கள் . 
நிச்சயமாய் அதன் சங்கதியாவது தன் மீது ( வசித்த ) ஒவ் 
வொரு அடிமையும் அடியாளும் இன்னின்ன நாளில் இவ்வி 
தம் செய்தார்கள் , இவ்விதம் செய்தார்கள் எனச் சாக்ஷி 
பகருவதே , என்று கூறியருளினார்கள் . ( திர்மதீ ) 

அக்கிரமக்காரர்கள் ( இறுதிநாளில் ) அவர்களின் ( துர் 
கிரியைகளான ) சம்பாத்தியத்தைக்கருதி (தண்டனையை ) 
அச்சமுறுவார்கள் . அது (தண்டனை ) அவர்களுக்கு வந்து 
விடும் . ஈமான் கொண்டு நல்ல அமல்களைச் செய்தவர்கள் 
சுவனத்தின் பூங்காவனங்களுள் இருப்பார்கள் . அவர்களின் 
இரக்ஷகனிடத்தில் அவர்கள் விரும்புவது உண்டாயிருக் 
கிறது . அதுவே ( அவர்களுக்கு ) பெரும் அருளாகும் 
( அல்- குர் ஆன் , 42:22 .) 


6 


22 


ஆ 
ஜமாதில் அவ்வல் மாதம் , 
முதலாம் குத்பா . 


தனித்தவனும் , அடக்கிய ரசாள்பவனும் , தயாளமுள்ள 
வனும் , பொறுமையுடையவனும் , நமது ஹிருதயங்களிலுள் 
ளதையும் இரகசியங்களில் மறைந்ததையும் அறிபவனும் , 
உலகிலுள்ளவர்களைத் தனது ஆழ்ந்த யோசனையினால் 
படைத்து இரட்சிப்பவனுமாகிய அல்லா ( ஹ் ) வையே இரவு 
பகல் எக்காலத்திலும் புகழுகிறேன் . நிச்சயமாய் அல்லா 
( ஹ் ) வைத்தவிர வேறு நாயனில்லை ; அவன் தனித்தவன் , 
இணையற்றவன் எனவும் , நிச்சயமாய் நமது நாயகம் முஹம் 
மது ( ஸல்லல்லாஹு அலைஹிவஸல்லம் ) ஆண்டவனின் 
அடிமையும் அவனால் தேர்ந்தெடுக்கப்பெற்ற பரிசுத்தமான 
திருத்தூதரெனவும் சாக்ஷியம் கூறுகிறேன் அல்லா ( ஹ் ) 
அவர்களின் மீதும் அவர்களின் கிளைஞர் தோழர்களின் 
மீதும் சதா கருணையும் சாந்தியும் அருள் புரிவானாக ! 

சகோதரர்களே ! உங்களுக்கும் எனக்கும் முதலாவதாக 
அல்லா ( ஹ் ) வை பயந்து கொள்ளும்படி நற்போதனை செய்கி 
றேன் . நிச்சயமாய் அல்லா ( ஹ் ) வை பயப்படுவது மூமின் , 
க ( விசுவாசிகளின் நன்னடத்தையும் முத்தகீன் ( பத்தர் 
க ) ளின் வழக்கமுமாகும் . 


72 


ஜமாதில் அவ்வல் - முதலாம் குத்பா . 


மானிடனே ! எதுவரை பயப்படாமல் பாவங்களைச் 
சுமந்து கொண்டிருப்பாய் ? ஆண்டவனது அச்சம் தோன்றாது 
திரையிடப்பட்டவனாக எதுவரை உன் எஜமானனுக்கு மாறு 
செய்து கொண்டிருப்பாய் ? நரக வேதனையை பயப்படாமல் 
எதுவரை பாவங்களை பஹிரங்கமாய்ச் செய்வாய் ? நீ முடி 
வில்லாது நீண்டகாலம் இவ்வுலகில் ஜீவித்திருக்கலாமென்ற 
வீணெண்ணத்தில் மருண்டுகிடக்கின்றாயோ ? உனது மனைவி 
மக்களும் சொத்துச்சுகங்களும் உன்னை விட்டு நீங்காத பாக் 
கியங்களென்று மனப்பால் குடிக்கின்றாயோ ? நீ இரகசிய 
மாகச்செய்யும் பாதகங்களைக்குறித்து உன்னைக்கேட்பார் 
ஒருவருமில்லையென்று மமதை கொண்டிருக்கின்றாயோ ? உன் 
னைப்பார்க்கிலும் நீண்ட ஆயுளைப்பெற்று , நூற்றுக்கணக்கான 
வருடம் ஜீவித்திருந்த முற்காலத்தின் மானிடர் எண்ணிறந் 
தோர் மாண்டேபோயினர் என்னும் உண்மை உனக்குத் 
தோன்றவில்லையா ? மண்டலேஸ்வரர்களாயினும் மகுடாதி 
பதிகளாயினும் , மரணத்தின் வசப்பட்டு மண்னைக்கவ்வும் 
கதிக்கே ஆளாயினர் என்னும் செய்தியை நீகேள்விப்பட 
வில்லை பா ? உனது வாழ்நாளிலேயே உன்னுடைய உற்றார் 
உறவினரில் பலரும் , நீ உனது 

உனது உயிரேபோல் நேசித்திருந் 
தோரில் பலரும் , பதைத்துத் துடித்துப் பரிதபிக்கும்படி 
உன்னைவிட்டுப் பறிக்கப்பட்டுப்போன பயங்கரசம்பவங்கள் 
உனக்கு உணர்ச்சியுண்டாக்கவில்லையா ? உனது கண்காண 
இவ்வுலகில் அகங்காரம் மிகுத்து , அநியாயமும் அக்கிரம 
மும் செய்த அநேகர் அல்லலுக்காளாகி , அவமானமும் 
அலைக்கழிவும் அடைந்து , அழிந்தொழிந்த நிகழ்ச்சிகள் 
உனக்கு அச்சத்தைத் தரவில்லையா ? அப்படிப்பட்ட கதி 


ஜமாதில் அவ்வல்- முதலாம் குத்பா . 

73 
உனக்கு நேர்வது அசாத்தியம் என்று அகமகிழ்ந்திருக்கின் 
நாயோ ? அந்தோ ! மதியீனம் ! மதியீனம் !! ஏகத்துவ 
முடையவனும் அடக்கியரசாள வல்லமை பொருந்தியவனு 
மான அல்லா( ஹ் )வினின்று நீ வெட்கப்படவேண்டாமா ? 
மிகுந்த கண்ணீர்சொரிந்து துக்கித்து உன் பிற்காலகதியை 
நினைந்து நீ அழவேண்டாமா ? இறுதிநாளை நோக்கி ( ஆகிரத் 
தளவில் ) பயணமாகும்படி கூப்பிடுபவர் கூப்பிடுமுன் ஜாக் 
கிரதையாயிருந்து கொள்ள வேண்டாமா ? வீண்வார்த்தை 
களைவிட்டு ஆண்டவனிடத்தில் பாவம் பொறுக்கத்தேட 
வேண்டாமா ? நல்ல வேலைகளைச் செய்து கொள்வாயாயின் 
அழகான கூலியாகக் கூலிபெறுவாய் . வம்பர்களையடக்கும் 
சக்திவாய்ந்த அல்லா ( ஹ் ) வின் திருசந்நிதானத்தில் உனது 
செய்கை , அணுப்பிரமாணமாயினும் மலைப்பிரமாணமாயி 
னும் , அதன் கணக்குக் கொடுக்கவேண்டுமென்பதை மறந்து 
விடலாகாது . உன் சரீரத்தைவிட்டு 

உன் சரீரத்தைவிட்டு உனது உயிர் நீக்கப் 
பட்டுப்போம் ; உன் சொந்தக்காரர் உன் பிணத்தின் மீது 
வீழ்ந்து அழநேரிடும் ; உன்னுடைய மண்ணறை ( கபர் ) 
உன்னை வழிபார்த்ததாகத் திறக்கப்பட்டிருக்கிறது ; அதை 
விட்டுத் தப்பியோட சேக்திபெறமாட்டாய் . உன்னுடைய 
இரக்ஷகனைப்பற்றியும் , சகல நற்குணங்களைக்கொண்டும் 
சிறப்பிக்கப்பட்ட உன்னுடைய நபிபெருமான் ( ஸல் ) அவர் 
களைப்பற்றியும் கேள்வி கேட்க கப்ரில் இரண்டு மலக்குகள் 
( தேவதூதர்கள் ) உன்னிடம் வருவார்கள் . அக்காலத்து , நீ 
நற்பாக்கியமுள்ளவனாயிருப்பாயாயின் உனது 

மேலான 
எண்ணங்களை ( அதாவது நித்தியவாழ்வை ) அடைவாய் . 
துர்ப்பாக்கியம் உள்ளவனாயிருப்பாயாயின் வல்லமை 


10 


. 


74 


ஜமாதில் அவ்வல் - மீ முதலாம் குத்பா . 


பொருந்திய ஆண்டவனது நாட்டத்திற்குட்பட்டு கெட்ட 
நிலைமையை அடைவாய் . அதாவது சுவன வாழ்வைப்பெறு 
வாய் ; அல்லது நரகவாழ்வையடைவாய் . நபிகள் பெருமான் 
( ஸல்லல்லாஹு அலைஹிவஸல்லம் ) திருவாய் மலர்ந்தருளிய 
தாக அனஸ் (ரலி) கூறியதாவது : - ( உலகில் வழங்கக்கூடிய ) 
உங்களுடைய இந்த நெருப்பாகிறது ஜஹன்னமென்னும் 
நாகத்தின் நெருப்பிலிருந்து எழுபது பாகம் செய்து ஒரு 
பாகமாகும் . இரண்டு தடவை தண்ணீரால் அணைக்கப்பட் 
டிராவிட்டால் இந்த நெருப்பினால் நீங்கள் பிரயோஜனம் 
பெறமுடியாது . ( ஹதீஸ் ) 

" ஏ ! நன்னம்பிக்கை கொண்டவர்காள் ! அல்லா( ஹ் ) வை 
பயந்து கொள்ளுங்கள் ! மேலும் ஒவ்வொரு ஆன்மாவும் 
இறுதிநாளைக்காக எதை முற்படுத்தி வைத்திருக்கிறதென் 
பதை நோட்டமிட்டு அல்லா ( ஹ் ) வை பயந்து கொள்ளக்கட 
வது ! நிச்சயமாய் அல்லா ( ஹ் ) வாகிறவன் நீங்கள் செய்து 
வரும் ஒவ்வொரு காரியத்தையும் ஆழ்ந்து அறிபவன் . 

( அல்- குர் ஆன் , 59:18 . ) 


G 


4 


ஜமாதில் அவ்வல் மாதம் , 
இரண்டாம் குத்பா . 


பார்வைக்குத் தோற்றாநின்று தனது தத்துவத்தால் 
மறைந்திருப்பவனும் , வழுவழுப்பான கல்லின் மீது கறுமை 
நிறங்கொண்ட சிற்றெறும்பு ஊர்வதின் சப்த உணர்ச்சியை 
யும் , ஆழிய கடலில் வாழும் மச்சங்களின் துதிகளையும் கேட் 
பவனும் , பாவிகளின் மீது திரைகளை விட்டு மறைத்து , சீக்கி 
ரம் தண்டிக்காமல் பொறுப்பவனுமாகிய அல்லா( ஹ் ) வுக்கே 
புகழனைத்தும் உரியனவாகும் . நிச்சயமாய் அல்லா( ஹ் ) வைத் 
தவிர வேறு ஆண்டவனில்லை ; அவன் தனித்தவன் , இணை 
துணையற்றவன் எனவும் , நபிகள் பிரான் ( ஸல் ) அல்லா ( ஹ் ) 
வின் அடிமையும் அவனின் திருத்தூ தரும் ஆவரெனவும் 
நிச்சயமாய் சாக்ஷியம் கூருகிறேன் . அல்லா ( ஹ் ) அன்னவர் 
களின் மீதும் அன்னாரின் கிளைஞராதி தோழர்களின் மீதும் 
சதா கருணையும் , அளவிறந்த சாந்தியும் அருள் புரிவானாக ! 

சகோதரர்காள் ! உங்களுக்கும் எனக்கும் அல்லா ( ஹ் ) 

பயந்து கொள்ளும்படி முதலாவதாக நல்லுபதேசம் 
செய்கிறேன் . என்னே உங்களுடைய கவனக்குறைவும் 
மிரட்சியும் ! என்னே உங்களுடைய கண்மூடித்தனமும் 
உறுதியடையாதிருத்தலும் ! நாகவேதனையை எடுத்துக் 


வை 


76 


ஜமாதில் அவ்வல் - மீ . இரண்டாம் குத்பா. 


காட்டி பயமுறுத்தும் அல்லா ( ஹ் )வின் தூதர் உங்களிடம் 
வரவில்லையா ? நல்லோர் தீயோர்களுக்காக ஆண்டவன் 
தயார் செய்திருக்கும் பாக்கியங்களையும் வேதனைகளையும் 
அறிவிக்கும் வேதம் உங்களுக்கு அளிக்கப்படவில்லையா ? 

அல்லா( ஹ் )வின்மீது சத்தியமாக , நீங்கள் நன்மையை 
எடுத்தோதவம் , தீமையை விலக்கவும் ஆண்டவன் விலக்கிய 
பாவங்களை விட்டு விலகிக்கொள்ளவுமில்லையானால் , கஷ்ட 
மானகாலத்தில் இரக்கமற்ற அரசனை உங்கள் மீது அல்லா 
( ஹ் ) சாட்டுவான் . நிச்சயமாய்ப் புறம் பேசுவதும் கோள் 
சொல்வதும் பெரும் பாவங்களென நீங்கள் அறியவில்லையா ? 
நிச்சயமாய் தாய்தந்தைகளைக் கஷ்டப்படுத்துவது ஆயுளைக் 
குறைக்குமென்பதை நீங்கள் உணரவில்லையா ? நிச்சயமாய் 
மதுபானம் செய்வது அல்லா( ஹ் ) வைக் கோபமாக்குமென் 

நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லையா ? நிச்சயமாய் ஜினா 
செய்வது வறுமையை வருத்து மென நீங்கள் கேள்விப்பட 
வில்லையா ? நிச்சயமாய்ப் பாவங்கள் மனிதரை நரகத்திற்குக் 
கொண்டு சேர்க்குமென்பதை அறியாதார் யாவர் ? இவ்வுண் 
மைகளை நீங்கள் அறிந்தேயிருக்கிறீர்கள் ; பலமுறை கேள் 
விப்பட்டேயிருக்கிறீர்கள் . ஆயினுமென்ன ? உங்களுக்குக் 
கண்ணிருந்தும் நீங்கள் பார்ப்பதில்லை ; காதிருந்தும் கேட்ப 
தில்லை ! மனமிருந்தும் சிந்திப்பதில்லை ! அந்தோ ! உங்களு 
டைய மறுமையை ( ஆகிறத்தைப்பற்றி ஒரு வினாடியேனும் 
சிந்திக்காது , குருடராகவும் செவிடராகவும் நடைப்பிணங்க 
ளாகவும் உங்களுடைய அருமையான காலத்தை அவலமா 
கக் கழிக்கிறீர்கள் ! நீங்கள் அறிவீர்களாக ! நிச்சயமாய் உங் 
கள் நபிபிரான் ( ஸல் ஒரு சமயம் அளவுகடந்து அழுதார்கள் . 


பதை 


ஜமாதில் அவ்வல் - மீ . இரண்டாம் குத்பா. 


77 


அப்பொழுது ஹுதைப - துப்னுல் - யமான் , நன்னபியே 
எதை நினைந்து அழுகின்றீர்கள் ? " என வினவினார் . அப் 
போது கபிகள் நாயகம் ( ஸல் ) திருவுளமானார்கள் . " எவ்விதம் 
யான் அழாதிருக்கமுடியும் ? இஸ்லாத்தின் நற்செய்கைகள் 
இழக்கப்படும் காலம் என்னுடைய உம்மத்துகளின் மீது 
சமீபத்தில் வரப்போகிறது ; அவ்வேளையில் அவர்கள் தொழு 
கையை விட்டுவிடுவார்கள் ; ஏழைவரி ( ஜிகாத் கொடுக்க மாட் 
டார்கள் ; அளவு நிறையைக் குறைப்பார்கள் . மேலும் அரச 
னும் அக்கிரமம் செய்வான் ; ஜனங்களுக்கு நஷ்டம் வருத் 
தத்தக்க தகாத தீர்ப்புச் செய்வார்கள் ; பொய்ச் சாக்ஷிபம் 
சொல்லுவார்கள் ; மதுபானம் செய்வார்கள் ; ஜினாவை அதிக 
மாக்குவார்கள் ; வட்டி வாங்குவார்கள் ; இராகம் கேட்பதைப் 
பிரியப்படுவார்கள் ; நம்பிக்கைத்துரோகம் அதிகமாகும் ; வம் 
சத்தின் மீது பெருமை பேசுவார்கள் ; தொழும் ஸ்தலங்களில் 
சப்தங்களும் வழக்குகளும் அதிகமாகுர் ; தொழுகிறவர்கள் 
மிகவும் குறைந்து விடுவார்கள் , சிறியோர்கள் பெரியோர் 
களுக்கு மரியாதை செய்யார்கள் ; பெரியோர்கள் சிறியோர் 
களின் மீது கருணை காட்டார்கள் ; பொய்யே அவர்களுடைய 
வார்த்தையாகும் ; கோள் சொல்வதும் புறம் பேசுவதும் அவர் 
களுடைய உணவாகும் ; மெய்யான விஷயத்தை காண்கில் 
அருவருப்பார்கள் ; பொய்யான விஷயத்தை காண்கில் அகங் 
களித்துப் பின் செல்வார்கள் . " சகோதரர்களே ! இவ்வித 
அடையாளங்களை இக்காலத்தில் நீங்கள் காண்கிறீர்க 
ளன்றோ ? எம்பெருமானின் தீர்க்கதரிசனம் இக்காலத்தவர் 
பால் நிறைவேறியதாகக் காணப்படுகிறது . உங்களை நினைத்து 
அழுத எம்பெருமான் அவர்கள் மீது நீங்கள் அன்புவைத்தி 


73 


ஜமாதில் அவ்வல் - மீ இரண்டாம் சத்பா. 


ருப்பது உண்மையானால் , இனியாயினும் பாவங்களைச் 
செய்யாதொழித்து , முன் செய்த பிழைகளை மன்னித்தருளு 
மாறு , களிவிரக்கங்கொண்டு கண்ணீருகுத்து இறைவன் 
சமுகத்தில் பிரார்த்திப்பீர்களாக. 

நபிகள் பெருமான் ( ஆண்டவன் கருணையும் சாந்தியும் 
அவர்களின் மீதுண்டாவதாக ) திருவாய் மலர்ந்தருளியதாக 
அபூமூஸல் - அஷ்அரீ( ரலி ) கூறினார்கள் : - " நிச்சயமாய் அல் 
லாஹுதஆலா பகலில் பாவம் செய்தவர்களின் பாவங்களைப் 
பொறுப்பதற்காக இரவில் தனது கருணைக் காத்தை மீட்டு 
கிறான் . 

ரவில் பாவம் செய்தவர்களின் பாவங்களைப் 
பொறுப்பதற்காக பகலில் தனது கருணக் கரத்தை விரிக் 
கின்றான் , சூரியன் மேற்குத்திசையில் உதயமாகுமளவும் , 
அதாவதுயுகமுடியுமளவும் "( ஹதீஸ் )மேலும் நபிகள் நாயகம் 
( ஸல் ) நிச்சயமாய் திருவுளமானார்கள் :- கள் குடிப்பவனையும் , 
அதைவடிப்பவனையும் , விற்பவனையும் , சுமப்பவனையும் , அல் 
லாஹு தஆலா தனது கருணையைவிட்டும் தூரப்படுத்து 
கின்றான் . ( ஹதீஸ் ) 

உங்களது இந்த நாளை ( இறுதிநாளை ) நீங்கள் சந்திப் 
பதை மறந்தது போல் நாம் இன்று உங்களை மறந்து விட் 
டோம் என சொல்லப்படும் . மேலும் உங்கள் இருப்பிடம் 
நரகமாகும் . மேலும் உங்களுக்கு உதவி புரிவாருமில்லை .. 
இன்னிலைமைநேர்ந்தது நீங்கள் அல்லா ( ஹ் ) வின் திருஷ் 
டாந்தரங்களைப் பரிகாசமாக ஆக்கிக்கொண்ட காரணத்தினா 
லாகும் . மேலும் உங்களை இவ்வுலகம் மிரட்டிவிட்டது . 
ஆன துபற்றியே இன்று அந்நரகத்தைவிட்டு அவர்கள் 
வெளியாக்கப்பட மாட்டார்கள் . மேலும் ஆண்டவனை 
பொருத்தமாக்க தேடப்படவுமாட்டார்கள் . ( அல்- குர் 
ஆன் , 45 , 34:35 . ) 


ஜமாதில் அவ்வல் மாதம் , 
மூன்றாம் குத்பா . 
* 

90 


எங்கும் வியாபித்து யாவராலும் வணங்கப்படுபவனும் , 
தான் தனியாய் , தேவையற்றிருப்பவனும் , அன்பும் அரு 
ளும் நிறைந்தவனும் , தாய் தந்தை புத்திரசம்பத்தில்லாத 
வனும் , சர்வ அரசர்களுக்கரசனானவனுமாகிய , அல்லா( ஹ் ) 
வுக்கே புகழனைத்தும் உரியனவாகும் . நிச்சயமாய் அல்லா 
( ஹ் ) வைத்தவிர வேறு ஆண்டவனில்லை . அவன் தனித்த 
வன் , இணை துணையற்றவன் எனவும் , எமது பெருமான் 
முஹம்மது ( ஸல் ) அவர்கள் அல்லா( ஹ் ) வின் அடிமையும் 
அவனது உண்மைத் திருத்தூ தரும் சர்வாதிஜனங்களுக்கும் 
தலைவரும் ஆவரெனவும் நிச்சயமாய் சாக்ஷியம் கூறுகிறேன் . 
அல்லா ( ஹ் ) அன்னவர்கள் மீதும் அன்னாரின் கிளைஞராதி 
தோழர்களின் மீதும் சதா கருணையும் , அளவிறந்த சாந்தியும் 
சொரிவானாக ! 

என தன்பார்ந்த சகோதரர்காள் ! உங்களுக்கும் எனக் 
கும் அல்லா ( ஹ் ) வை பயந்து கொள்ளும்படி முதலாவதாக 
நல்லுபதேசஞ்செய்கிறேன் . அல்லா( ஹ் ) வை பயப்படுதல் 
முக்திக்கும் , உன்னத ஸ்தானத்தை அடைவதற்கும் மூல 
காரணமாகுமென்பதை நீங்கள் உணரவேண்டும். நண்பர்காள் ! 


80 


ஜமாதில் அவ்வல் - மீ மூன்றாம் குத்பா . 


நாம் 


தேவதூதர் (மலக்குகளால் செய்த ஒவ்வொரு 
செய்கையும் பத்திரங்களில் எழுதப்பட்டிருக்கின்றது . நமது 

பதில் பெரும்பாகம் வீணாகக்கழிந்துவிட்டது . . விசால 
மான இப்பூவுலகைவிட்டு நெருக்கமான மண்ணறை ( கபர் ) 
யின்பால் சேரும் காலம் நெருங்கிவிட்டது . சென்று போன 
காலம் உங்களிடம் மீண்டுவருமென நினைக்கின்றீர்களோ ? 
அல்லது நாம் இறைவனைத் திரும்பச்சந்திக்க நேரிடாதென 
உங்கள் பேதபுத்தியால் எண்ணுகின்றீர்களோ ? இல்லை , 
இல்லை ; அல்லா ( ஹ் ) வின் மீது சத்தியமாக உண்மையாக நீங் 
கள் இறந்துவிடுவீர்கள் . தொழுகையில் நீங்கள் செய்யும் 
ஒவ்வொரு ருகூஉ , ஸுஜுது , நிலை முதலியவைகளைப்பற்றிக் 
கேள்வி கேட்கப்படுவீர்கள் . நீங்கள் நடக்கும் பொழுது 
எடுத்துவைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் சாக்ஷியுண்டாயிருக் 
கிறது . அல்லா( ஹ் ) வின்மீது சத்தியமாக நீங்கள் ஜஹன்ன 
மென்னும் நரகத்தின் குறுக்கே போடப்பட்டிருக்கும் 
சிறாத்துல் முஸ்தகீம் என்னும் பாலத்தின் மீது நடந்து 
செல்ல நேரிடும் . 


அப்பாலத்தின் நிகளமாகிறது , ஏற்றம் ஆயிரவருஷம் , 
இறக்கம் ஆயிரவருஷம் , சமம் ஆயிரவருஷம் நடந்து 
செல்லவேண்டிய நெடுந்தூரமுள்ள தாயிருக்கும் . அதன் 
மீதுண்டான தேவதூதர்கள் ( மலக்குகள் ) உரத்த தொனி 
யோடு " நன்மையைச் சுமந்து கொண்டுவருபவன் இப்பாலத் 
தைக்கடந்து செல்வான் ; தீமையைச் சுமந்து வருபவன் கொ 
ழுந்துவிட்டெரியும் நரகத்தில்விழுவான் என சப்தமிடுவார் 
கள் . ஆதலால் இவ்வுலகின் காட்சிகளைக்கண்டு நீங்கள் மிரள 
வேண்டாம் . இவ்வுலகமானது பரலோகத்தின் வாழ்விற்கு 


ஜமாதில் அவ்வல்- மூன்றாம் குத்பா . 


ST 


சாகுபடி செய்யும் நிலமென்பதைத் திண்ணமாய் அறிய 
வேண்டும் . இவ்வுலகம் உங்களைப்போல் இலக்ஷக்கணக் 
கான எத்தனையோ வாலிபர்களையும் வயோதிகர்களையும் 
விழுங்கிவிட்டது . நீண்டகாலம் இருப்போமென நினைத்து 
அல்லா( ஹ் ) வை மறந்தோரின் கதி யாதாயிற்று ? 


பொருளைச் சேகரித்து எவ்வழியிலும் உபயோகிக்காம் 
லும் பிறருக்குக் கொடாமலும் கட்டிப் புதைத்து பைசாசு 
களைப்போல் காத்தோரின் கதி எவ்வாறு முடிந்தது ? உங் 
கள் மீது இரவு பகலாய் இரக்கங்காட்டி வளர்த்து வந்த 
தாதை மூதாதைகளின் கதி என்ன வாயிற்று ? உங்களுக்கு 
உபந்நியாஸம் செய்த மார்க்கப்போதகாசிரியர் எவ்வாறாயினார் 
கள் ? உலகத்தையாள நினைத்த அரசர் ஆசை நிராசை 
யாய் முடிந்ததன்றோ ? உங்களில் சிலர் ஓய்வு ஒழிவின்றிக் 
கஷ்டப்பட்டுப் பணத்தைச் சம்பாதித்து , தாம் அநுபவிக் 
காமலும் சற்பாத்திரங்களில் செலவிடாமலும் பிற்காலத் 
திற்கு வேண்டுமென்று சேர்த்துவைக்கிறீர்கள் . அப்படிச் 
செய்தவர்களில் எத்துணையோ மனிதர் திடீரென்று மரணத் 
திற்காளாகி 

காளாகி ஏமாற்றமடைந்ததை நீங்கள் பார்க்கவில்லையா ? 
உங்களில் சிலர் தமது சம்பாத்தியத்தை அநாவசியமான 
கேளிக்கைகளிலும் ஹராமான வழிகளிலும் செலவிடுவ 
தன்றி , 

நன்மையான காரியங்களைப்பற்றி முற்றிலும் 
அசட்டையாயிருந்து வருவது முட்டாள் தனமல்லவா ? 
பாக்கியத்தை அளித்த இறைவனுக்கு நன்றி செலுத்தி , 
அப்பாக்கியத்தைச் சன்மார்க்கத்தில் உபயோகிக்காதிருத் 
தல் மதியீனமல்லவா ? சகோதரர்களே ! நீங்கள் பகுத்தறி 
வில்லாத விலங்குகளல்ல ; ஆண்டவன் உங்களுக்கு அறிவைக் 


11 


82 


ஜமாதில் அவ்வல்- மூன்றாம் குத்டா . 


கொடுத்திருக்கிறானன்றோ? அவ்வறிவைக்கொண்டு உங்கள் 
நிலையைச் சிந்தித்துப்பாருங்கள் 

இவ்வுலகின் அநித்திய வாழ்வை நம்பி வசித்த வம்பர் 
களான ஆது , தமூது , ஹாமான் , நம்றாது முதலியவர்கள் 
எங்கிருக்கின்றார்கள் ? அந்தோ ! யாவரும் உயிர் துறந்தார் 
கள் . அவர்களின் சரீரம் மண்ணுக்கிரையாய் அழிந்து 
விட்டது . ஆனதால் பரலோகமே ( ஆகிறமே ) நித்தியமான 
குடியிருப்பாகும் . அதற்காகவே நாம் பாடுபடவேண்டும் .. 
நபிகள் நாயகம் திருவாய்மலர்ந்தருளினார்கள் : - ஒரு முஸ்லி 
மானவனை விட்டு 

அவனது கஷ்டத்தை யாதொருவன் 
நிவர்த்தி செய்வானானால் இறுதி நாளையில் பாலத்தின் மீது 
இரண்டு பிரகாசங்களை அல்லாஹுதஆலா அவனுக்கு நன் 
கொடையளிப்பான் . அவ்விரு பிரகாசத்தினால் , ஒரு 
உலகம் பிரயோஜன மடையும் ; அவ்வுலகத்தின் (கணக்கை ) 
அல்லா( ஹ் ) வைத் தவிர யாரும் மதிக்கமுடியாது . ( ஹதீஸ் ) 

நிச்சயமாய் ஆண்டவன் கேள்வி கணக்கு கேட்பா 
னென்பதை அவர்கள் பயந்தவர்களாயிருக்கவில்லை. மேலும் , 
நமது வாக்கியங்களைப் பொய்யாக்கிவைத்தார்கள் . வஸ்துக் 
களனைத்தையும் நாம் லவ்ஹுல் மஹ்பூலில் மட்டுப்படுத்தி 
யிருக்கின்றோம் . ( 79 : 27-29 ) 


Soon 


பதில் 
ஜ்மாதில் அவ்வல் மாதம் , 
நான்காம் குத்பா . 


அ 


எக்காலத்திலும் அழிவின்றித் தனித்திருப்பவனும் . 
பார்வைகளுக்குள்ளடங்காதவனும் , பாபம் செய்தவர்களை 
உடனுக்குடன் தண்டிக்காத ஆற்றலுடையவனும் , ஹிரு 
தயங்களில் ஊசாடுபவைகளையும் , இரகசியங்களில் மறைந்த 
வைகளையும் அறிபவனுமாகிய அல்லா( ஹ் )வுக்கே புகழனைக் 
தும் உரியனவாகும் . நிச்சயமாய் அல்லா ( ஹ் ) வைத் தவிர 
வேறு ஆண்டவனில்லை . அவன் தனித்தவன் , இணை துணை 
யில்லான் , எனவும் , நபிகள் பிரான் ( ஸல் ) அல்லா( ஹ் )வினது 
அடிமையும் , தீர்க்கதரிசியும் அவனின் திருத்தூ தரும் ஆவ 
ரெனவும் , நிச்சயமாய் சாக்ஷிபம் கூறுகிறேன் . அல்லா( ஹ் ) 
அன்னவர்கள் மீதும் , அன்னாரின் கிளைஞராதி தோழர் 
களின் மீதும் சதா கருணையும் அளவிறந்த சாந்தியும் 
சொரிந்தருள் புரிவானாக ! 

சகோதரர்காள் ! உங்களுக்கும் எனக்கும் அல்லா( ஹ் ) 
வை பயந்து கொள்ளும்படி நல்லுபதேசம் செய்கிறேன் . 
நாளுக்கு நாள் வயதுகள் குறைந்து கொண்டே போகின்றன . 
மரணகாலம் சமீபமாகிவிட்டதை நினைத்து பரலோகத்தள 
வில் பிரயாணமாகத் தயாராயிருந்து கொள்ளுங்கள் . 


84 


ஜமாதில் அவ்வல் -மீ நான்காம் குத்பா . 


யாதொரு பொருளும் உங்களுடன் உண்டாயிராத ஞாயத் 
தீர்ப்பு நாளில் , வம்பர்களை படக்கி அரசாள்பவனும் , நிகரற்றி 
ருப்பவனுமாகிய அல்லா ( ஹ் )வின் சந்நிதானத்தில் கணக் 
குக் கொடுப்பதற்காக நீங்கள் நிற்கும்படி சம்பவிக்கும் இவ் 
வுலகின் கண் செய்யத்தவறின தவங்களைக் குறிப்பிட்டு உங் 
கள் மீது குற்றம்ஸ்தாபிக்கும் பொழுது பரிதாபப்படுவீர்கள் . 
அங்ஙனம் 

நேராதிருக்கும்பொருட்டு . அவ்வுலகத்திற்குப் 
பிரயாணமாகுமுன் நல்ல அமல்களைப்புரிந்து தயாராயிருந்து 
கொள்ளுங்கள் . பெரும் பாவங்களை விட்டுத் தவிர்த்து கொள் 
ளுங்கள் ; ஏனெனில் அவைகள் பாவங்களில் மிகக் கொடிய 
வைகளாகும் . உங்களின் வயதுகளில் எஞ்சியிருப்பவைகளை 
கவனமாய்ப் பாதுகாத்துக்கொள்ளுங்கள் . உங்களுக்குக் 
கொடுக்கப்பட்ட அவகாசம் மிகவும் சொற்பமானதே . ஆகை 
யால் இவ்வுலகில் நீண்ட நாளிருப்போமென இறுமாப்புக் 
கொண்டுவிடாதீர்கள் . உங்களுக்கு முன் சென்றவர்களை கவ 
னித்து உறுதிகொள்ளுங்கள் ; ஏனெனின் சென்றவர்களை 
கவனித்து உறுதிபெறுவதே ஸ்திரமான உறுதியாகும் . 
நாகரீகமான காலத்தையனுசரித்து ஒருவன் செய்த தீய 
செயல்கள் அவனை நரகத்தளவில் கொண்டு சேர்க்கும் ; 
அவனது துர்ப்பாக்கியத்திற்கு யாது சொல்வேன் ! பாவங் 
களைச் செய்ய நினைத்துத் துணிவுபெற்றவனது 
திருஷ்டத்தை என்னென்றுரைப்பேன் ! பாவங்களை விட் 
டகலும்படி நற்போதனையால் பயமுறுத்தியும் அவற் 
றின்மீது நியமமாயிருந்தவன் படும் வேதனையை 
ஙனம் கூறுவேன் ! ஓ ! ஏமாற்றமடைந்தவனே ! எந்த 

ஆசைவைத்து சந்தோஷமாயிருக்கின்றாய் ? 


துர 


எங் 


வீட்டை 


ஜமாதில் அவ்வல் -மீ நான்காம் குத்பா. 


85 


அழிவடையக்கூடிய வஸ்துக்கள் உன்னை வளைந்து சுற் 
ஜிக்கொண்டிருக்கின்றன . ஓ ! சிந்தனையற்றவனே ! ஒரு 
வனுக்கும் ஈயாமல் வன்னெஞ்சனாயிருப்பதைவிட்டு பயந்து 
கொள் ; ஏனெனில் வன்னெஞ்சனை நிச்சயமாய் நரகத் 
திலிட்டு அல்லாஹுதஆலா வேதனை செய்வான் . ஓ ! வாலி 
பனே ! உனது நிலைமையைச் சிந்தித்துப்பார்ப்பாயாக ! நீ 
கிழவனாகும்வரை • ஜீவித்திருப்பாய் என்னும் 

னும் நிச்சயம் 
உண்டா ? பலமும் உற்சாகமும் உன்னில் குடிகொண்டிருக் 
கும் இச்சமயத்தை வீணாய்க்கழிக்கும் நீ , அதிக நாள் 
உயிரோடிருப்பினும் , விருத்தாப்பிய தசையில் எவ்வித நன் 
மையும் செய்யும் சக்தியில்லாது வருந்தி நஷ்டமடைவா 
யன்றோ ? உனது வாலிபகாலத்தை மெய்யான நித்திய 
வாழ்வாகிய மறுமையில் உதவத்தக்க நல்வழியில் உபயோ 
கிப்பாயாக ! அல்லாஹுதஆலாவுக்குப் பயந்து ஊ 
ஊழியம் 
செய்பவனாகவிருந்து கொள்வாயாக பொருளைபே பெரிதெ 
னக்கருதவேண்டாம் . ஓ ! வயது முதிர்ந்தோனே ! 
இளம் பிராயத்தின் நிலைமையையும் தற்கால ஸ்திதியையும் 
சீர்தூக்கிப்பார்ப்பாயாக ! நீண்டகாலம் வாழலாமென்று நீ 
பாலியனாயிருக்கும் பொழுது எதிர் பார்த்திருக்கக் கூடும் . 

. 
இப்பொழுது கூட உனக்கு மரணம் சமீபிக்கவில்லையென்று 
நினைத்துக்கொண்டிருக்கின்றாயோ ? மதியீனம் ! மதியீனம் !! 
இனியேனும் உனது மறுமைப்பிரயாணத்திற்கு நீ ஆயத்த 
மாயிருக்க வேண்டாமா ? உன்னால் இயன்ற வழிகள் நற்செய் 
கைகளை உடனே உவப்புடன் செய்வாயாக ! இத்தள்ளாத 
காலத்திலும் அக்கிரமங்களைப்புரிந்து உன் அழகிய நரைகளை 
நரகத்திலிட்டுக்கரிக்கவேண்டாம் . ஓ ! தலைமைவகிப்பவனே ! 


உனது 


86 


ஜமாதில் அவ்வல் - மீ நான்காம் குத்பா . 


அதிகாரத்தில் மயங்கி ஆண்டவனை கோபமாக்கும் வேலை 
களைச் செய்து அல்லலுக்காளாக வேண்டாம் . ஓ ! பொதுஸ் 
தாபனங்களில் ஈடுபட்டவனே ! மார்க்கமறியாமல் உன் மனம் 
போன போக்குப்படி உன் மனத்தில் உதித்தவைகளைச் செய்ய 
வேண்டாம் ; மீறிச்செய்வாயாகில் , பார்வைகள் மேல் நோக்கி 
நிற்கும் (கியாம ) நாளில் உன் ஆத்மாவைப் பங்கப்படுத்தி 
இறுதியாக வேதனைக்குள்ளாவாய் . 

நபிகள் நாயகம் ( ஸல் ) திருவாய் மொழிந்தருளினார்கள் : 
கியாம நாளையில் , ( முதலாவது ) அடியான் வயதை எவ்வழி 
யில் செலவு செய்தானெனவும் , ( இரண்டாவது ) அவனது 
சரீரத்தை எக்காரியத்தில் உபயோகித்தானெனவும் , ( மூன் 
றாவது ) அவன் என்ன தவங்களைச்செய்தானெனவும் , நான் 
காவது ) அவன் பொருளை எவ்வழியில் சம்பாதித்து எவ்வழி 
யில் செலவு செய்தானெனவும் , இந்நான்கு விஷயங்களைப் 
பற்றிய கேள்விகளுக்கு மறுமொழி கொடுக்காதவரை அப் 
புறம் செல்லமுடியாது ( ஹதீஸ்) . 

அல்லா ( ஹ் ) வுக்கு மாறு செய்தவர்களை நரகத்தின் 
மீதெடுத்துக்காட்டப்படும் நாளில் ( அவர்களுக்குச்சொல்ல 
ப்படும் ) உங்களுடைய இன்பங்களை உலகத்திலேயே நீங் 
கள் போக்கி விட்டீர்கள் , மேலும் அவைகளை அங்கே 
சுகித்துவிட்டீர்கள் , பூமியின் மீது அக்கிரமமாய்ப் பெருமை 
யடித்த காரணத்தாலும் , ஆண்டவனுக்கு மாறு செய்த 
காரணத்தாலும் , கேவலமான வேதனையை இன்று கொடுக் 
கப்படுவீர்கள் " ( அல் - குர் ஆன் 46:20 . ) 


ஜமாதில் ஆகிர் மாதம் , 
முதலாம் குத்பா. 


கள 


ஆகாயங்களில் 


வானம் பூமிகளையும் , அவைகளிலுண்டான ஜீவஜந்துக் 
கள் , தாவரவர்க்கங்கள் முதலிய யாவற்றையும் சிருஷ்டித்து , 
அவைகளுக்கேற்றவாறு உணவளிப்பவனும் , பறவைகள் தங் 

கூண்டுகளிலிருந்து அவனின் தூய்மையைப்பற்றி 
தோத்திரம் செய்வதற்கிலக்கானவனும் , 
மலக்குகள்( தேவதூதர்கள்) துதிக்கும் புகழுரைக்குத் தகுதி 
யுடையவனும் , எவ்வகையான செலவைக்கொண்டும் குறை 
யாப் பொக்கிஷத்தை யுடையவனும் , அவனைப் புகழுபவ 
னுக்கு மாறாத விருத்திபையும் , நன்கொடையையும் அளிப் 
பவனுமாகிய அல்லா( ஹ் ) வுக்கே புகழனைத்தும் உரியனவா 
கும் . நிச்சயமாய் அல்லா ( ஹ் ) வைத் தவிர வேறு ஆண்டவ 
னில்லை ; அவன் தனித்தவன் , இணை துணையற்றவன் என 
வும் , நபிகள் பிரான் ( ஸல் ) அல்லா( ஹ் ) வினது அடிமையும் 
தீர்க்கதரிசியும் அவனின் திருத்தூதருமாவரெனவும் நிச் 
சயமாய் சாக்ஷியம் கூறுகிறேன் . அல்லா ( ஹ் ) அன்னவர் 
மீதும் , அன்னாரின் கிளைஞராதி தோழர்களின் மீதும் சதா 
கருணையும் அளவிறந்த சாந்தியும் அருள்புரிவானாக ! 

மானிடர்காள் ! உங்களுக்கும் எனக்கும் அல்லா ( ஹ் ) 
வை பயந்து கொள்ளும்படி நல்லு பதேசஞ் செய்கின்றேன் . 


88 


ஜமாதில் ஆகிர் மீ முதலாம் குத்பா. 


பாவங் 


O 


ஏனெனில் இவ்வகன்ற உலகங்களைப் படைத்தவனும் 
அதிபதியுமாகிய அல்லா ( ஹ் ) வை பயப்படுவது , அவனது 
அன்பையுண்டுபண்ணும் . சகோதரர்களே ! சர்வ . பால 
களுள் முக்கியமாய் விவாஹம் செய்த மனைவிகளை 

தலாகு 
( விவாஹப்பிரிவினை ) சொல்லிவிடுவதாய் பிரமாணம் செய் 
வதைவிட்டும் உங்களை விலக்குகின்றேன் . மேலும் நியாய 
மான சத்தியங்களை நிறைவேற்றாமலிருப்பதை முன்னிட்டும் 
உங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றேன் . ஏனெனில் அப்பிர 
மாணத்தை நிறைவேற்றாமலிருப்பது உணவுகளைக்குறைத்து 
விடும் ; நாயகத்திருமொழிகளை அறிவிப்பவரும் , வியாக்யானி 
யுமான இமாம் மாலிக் (ரஹி ) அவர்கள் , தலாகை (விவாஹப் 
பிரிவினையைப் பற்றியாவது அடிமையை விடுவித்தலைப் பற்றி 
யாவது சத்தியஞ் செய்பவனை கண்டித்திருக்கிறார்கள் . ஏனெ 
னில் இவ்விருவஸ்துக்களைக்கொண்டு பிரமாணஞ்செய்வது 
நபிபெருமானவர்களின் காலத்திலில்லாத புதிய வழக்க 
மாயிருப்ப தோடுங் கூட அவ்விரண்டும் பாவச் செயலுள் 
ளோரின் குணங்களாகும் . சத்தியஞ்செய்வது ஆண்டவன் 
மீதேயல்லாமல் தகப்பன் பிள்ளை போலொத்த மற்றவர் 
களின்மீது 

செய்வது ஹராமென்னும் மார்க்கவிலக்கா 
யிருக்க , ஆண்டவல்லாதவைகளின் மீது யாதொருவன் சத்தி 
யஞ்செய்வானாகில் , செய்யப்பட்டவஸ்துவை அவன் பெரு 
மைப்படுத்தியதாகும் . ஆண்டவனையல்லாமல் வஸ்துக்களைப் 
பெருமைப்படுத்துகிறவன் ( நிபாகுடையவர் ) நயவஞ்சகக் 
காரர்களைச் சார்ந்தவனாவான் . ஆண்டவன் மீது சத்தியஞ் 
செய்வதற்கேனும் பரிகாரமுண்டு ; ஆனால் தலாகு சொல்லு 
வேனென்று சத்தியம் செய்வதற்கு மனைவியைவிட்டுப் 


ஜமாதில் ஆகிர் - மீ முதலாம் குத்பா . 


89 


சகவாசம் 


பிரிவதைத் தவிர வேறு பரிகாரமில்லை , யாதொருவன் தன் 
மனைவியிடத்தில் சேருவதில்லையென சத்தியஞ் செய்து , 
அச்சத்தியத்தை நிறைவேற்றாமல் 

நிறைவேற்றாமல் மறுமுறையும் அம் 
மனைவியை ஹலாலெனக்கருதி 

செய்யத் 
துணிவானாகில் அவன் காபிராகிவிடுகிறான் . மேலும் அவன் 
பின்வரும் பத்துக் குற்றங்களுக்கும் , இலக்காகின்றான் 
( 1.4 

வது ) தலாகுச்சத்தியம் கூடாதென இறைவனின் கட் 
டளையாயிருக்க அக்கட்டளையை மீறிய தின்பயனாக நிச்சய 
மாய் தனது இரக்ஷகனுக்கு மாறு செய்தவனாகிறான் . 
( 2 - வது குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றம் செய்தவனுமாகிறான் ; 
எவனொருவன் குர்ஆன் ஹதீவின் கட்டளைகளை மீறி நடப் 
பானாகில் அவன் ஆகிறத்தில் எவ்வித பாக்கியங்களையும் 
பெறமுடியாது . ( 3 - வது ) அவன் தன்மீதுள்ள பொறுப்பென் 
னும் மார்க்கவிதியை யழித்தவனும் , வாக்குறுதியை நிறை 
வேற்றாதவனுமாகிறான் . ( 4 - வது ) இமாம்களின் சொற்படி 
தலாகு 

சொல்லப்பட்டவள் தன் மனைவியல்லாதிருந்தும் 
மனைவியெனக் கருதினான் . ( 5 - வது ) தலாகுச் சொல்லப்பட் 
டவளோடு கூடிப்பிறந்த குழந்தைகள் தன் குழந்தைகளென 
நிச்சயிக்கின்றான் ; உண்மையில் அக்குழந்தைகள் ( ஜினா ) 
விபசாரத்தில் பிறந்தவைகளாகும் . ( 6 - வது ) தனக்குப் 
பாத்தியமில்லாத அக்குழந்தைகளை பாத்தியஸ்தராகவும் 
வாரிஸாகவுமாக்குகிறான் . ( 7 - வது ) விபசாரத்தில் குழந்தை 
களை ஈன்ற காரணத்தினால் இறுதிநாளையில் அக்குழந்தை 
களை கஷ்டத்திற்குள்ளாக்குகிறான் . அன்றியும் அக்குழந்தை 
கள் தகப்பனற்றவர்களாகுவதோடு " எங்களின் இரக்ஷகா ! 
எங்களின் பாவங்கள் யாவை ? எனக்கேட்பார்கள் . ( 8 - வது ) 


12 


90 ஜமாதில் ஆகிர் - மீ முதலாம் குத்பா . 
சத்தியத்தை நிறைவேற்றாமல் மனைவியைவிட்டுப் பிரியாமல் 
பிடிவாதமாயிருக்கும்வரை அவனது தவயேடுகளை விட்டு 
எழுதுகோல் உயர்ந்துவிடும் . ( அதாவது அவன் செய்யும் 
தவங்கள் கைகூடாது . 

து . ) ( 9 -வது ) அவனை முனாபிகீன்களு 
டன் (நரகத்தின் ) தாழ்ந்த தட்டில் போடப்படும் . ( 1 - வது 
நபிபெருமான் ( ஸல் ) அவர்களின் மன்றாட்டத்தை அவ 
னுக்கு ( ஹராமாக ) விலக்கப்பட்டதாக ஆக்கப்படும் . மேலும் 
சகிக்கொணாத கஷ்டங்களை அநுபவிக்கநேரிடும் . ஆனதால் 
சகோதரர்களே ! நீங்கள் நேர்வழியில் நடப்பவர்களாயி 
ருந்து கொள்ளுங்கள் . அப்பொழுது ஆண்டவனது வாக் 
குறுதியை நிறைவேற்றினவர்களுடனும் , அவனது வாக்குத் 
தத்தத்தை முறிக்காதவர்களுடனும் எழுப்பப்படுவீர்கள் . 


வ 


பூமியின்கண் ( அடிமையை ) விடுவிப்பதைக்காண அல் 
லா ( ஹ் ) வுக்கு அதிகப்பிரியமான யாதொரு வஸ்துவையும் 
அல்லா ( ஹ் ) படைக்கவில்லை. மேலும் பூமியின் கண் ( சரியான 
நியாயமின்றி ) தலாகு சொல்லுவதைக்காண ஆண்டவனி 
டத்தில் அதிக கோபமுள்ளதாய் யாதொரு வஸ்துவையும் 
ஆண்டவன் படைக்கவில்லை . ( ஹதீஸ் ) 


ஆண்டவனிடத்தில் வாக்குத்தத்தம் செய்தபின்பு 
அவ்வாக்குறுதிக்கு மாற்றம் செய்பவர்களும் , சேர்ந்து நடக்க 
ஆண்டவனது ஆக்ஞையிருக்க அதை மீறினவர்களும் , இவ் 
வுலகின் கண் அதிக்கிரமம் செய்பவர்களும் , இவர்கள் தாம் 
நஷ்டமடைபவர்கள் . அல்லா( ஹ் ) வுக்கு எவ்விதம் நீங்கள் 
மாறுசெய்கின்றீர்கள் ! ( தாது வர்க்கம் முதலியவைகளில் ) 
நீங்கள் உயிரில்லாதவர்களாயிருந்தீர்கள் ; ( தாய்வயிற்றில் ) 


ஜமாதில் ஆகிர் - மீ முதலாம் குத்பா 


91 


உங்களுக்கு உயிர்கொடுத்தான் . பின்பு (உங்களது ஆயுள் 
முடியும் பொழுது ) உங்களுக்கு மாணத்தைக்கொடுப்பான் , 
மறுதடவை ( கப்ரில் கேள்விகணக்கு கேட்பதற்காக ) எழுப் 
புவான் , இறுதியில் அவனளவில் மீட்கப்படுவீர்கள் . 
( அல்- குர்ஆன் , 2:27 , 28. ) 


அ 


5 


பக்கபட்ட 
ஜமாதில் ஆகர் மாதம் , 
இரண்டாம் குத்பா . 


20 


சர்வ வல்லமை பொருந்திய தனது வல்லபத்தால் மலை 
கள் இடிந்து தகர்ந்து விடும்படியான அபாரசக்திபையுடை 
யவனும் , தனது பயத்தினால் நெற்றிகள் தனக்கு சாஷ்டாங் 
கம் செய்யச் செய்யுந்தன்மையுடையவனும் , மானிடர்களு 
டைய நிலைமைகளின் அந்தரங்கங்களையும் , அடிமைகள் 
மறைத்து வைத்திருக்கின் றவைகளின் அரிய நுட்பங்களையும் 
அறிபவனும் , தனக்கு வழிப்பட்டவர்களுக்கும் இஷ்டமா 
யின் வழிப்படாதவர்களுக்கும் நன்கொடையளிப்பவனு 
மாகிய அல்லா ( ஹ் ) வுக்கே முடிவடையாப் புகழனைத்தும் 
உரியனவாகும் . நிச்சயமாய் அல்லா( ஹ் ) வைத் தவிர வேறு 
நாயனில்லை ; அவன் தனித்தவன் , இணை துணை 

ணை துணை பற்றவன் , 
அவனே வானம் பூமிகளுக்கு அதிபதியானவனெனவும் , 
நமது நாயகம் முகம்மது ( ஸல் ) அல்லா ( ஹ் ) வின் அடிமை 
யும் அவனின் திருத்தூ தரும் ஆண்டவனால் படைக்கப் 
பட்ட எல்லா படைப்புகளிலும் மேன்மை பொருந்தியவர் 
களும் , மானிடர்களுக்குள் சிறப்பிலும் , நன்மதிப்பிலும் , 
அதிக உயர்வானவர்களும் ஆவரெனவும் நிச்சயமாய் சாக்ஷி 
யம் கூறுகிறேன் . அல்லா( ஹ் ) அன்னவர்மீதும் , அன்னாரின் 


ஜமாதில் ஆகிர் - மீ இரண்டாம் குத்பா . 


g3 


கிளைஞராதி . தோழர்களின் மீதும் சதா கருணையும் , அள 
விறந்த சாந்தியும் அருள்புரிவானாக ! 

மானிடர்காள் ! உங்களுக்கும் எனக்கும் அல்லா ( ஹ் ) 
வை பயந்து கொள்ளும்படி முதலாவதாக நல்லுபதேசம் செய் 
கிறேன் . ஏனெனில் , இவ்வகன்ற உலகங்களைப் படைத்தா 
ளுகின்ற அரசனாகிய அல்லா( ஹ் ) வை பயப்படுவது அவனது 
அன்டையுண்டுபண்ணும் , சகோதரர்காள் ! ஆகிறத்திற்காக 
நீங்கள் பாடுபடுவதைவிட்டும் உறங்குகின்றீர்கள் . எப்பொழு 
துதான் உங்களுக்கு விழிப்பு ஏற்படுமோ ? நீங்கள் சமீபத் 
தில் உயிரிழந்து பிரேதமாய் விடுவீர்கள் . மவுத்தையும் 
ஹயாத்தையும் உண்டாக்கின ஆண்டவன் மகா தூய்மையு 
டையவன் . ஜனங்கள் பாராதபடி மறைத்து பாபம் செய்ப 
வனே ! ஜனங்களின் பார்வை இல்லாவிட்டாலும் அப்பாவங் 
களை இறைவன் பார்த்துக்கொண்டிருக்கிறான் . ஜனங்கள் 
தங்கள் கபர்களை ( மண்ணறைகளை ) விட்டு நிர்வாணிகளாக 
வும் , காலுக்கு செருப்பற்றவர்களாகவும் , மஹ்ஷர் மைதக 
எத்தில் எழும்பி நிற்கும் பொழுது உன் கதியென்னவாகும் ? 
அந்நாளான து மகத்துவமுள்ளநாளாகும் . பாவஞ்செய்தவன் 
தன்னிருகரங்களால் செய்த பாவங்களைப்பற்றி பரிதாபப் 
பட்டு தான் அளவுகடந்து செய்த பாவத்தின் மீது எனது 
பரிதாபமே ! மானக்குறைவே ! என ஆண்டவன் சமுகத்தில் 
கூக்குரலிடுவான் . 

சகோதரர்களே ! அறிந்து கொள்ளுங்கள் . எவ்வித நியா 
யமுமின்றி யாதொருவன் ஒரு ஜும்ஆ தொழுகையைவிட்டு 
விடுவானாகில் , நிச்சயமாய் அவன் அல்லா( ஹ் ) வைக் கோப 
மாக்கிவிட்டவனாவான் . யாதொருவன் தன் முஸ்லிமாகிய 


94 


ஜமாதில் ஆகிர் - மீ இரண்டாம் குத்பா . 


சகோதரனின் விஷயமாய் அவனுக்குச் சம்மதமில்லாத 
வார்த்தைகளைப் பேசுவானாகில் அவனுக்கு வாதி ஆண்டவ 
னைத் தவிர வேறு யாரும் கிடையாது . யாதொருவன் ( ஜகாத் 
தை ) ஏழைவரியைக் கொடுக்காமலிருப்பானாகில் ஜஹன்ன 
மென்னும் நரகத்தில் போடப்படுகிற பாலத்தின்மீது அவனை 
அல்லா ( ஹ் ) நடக்கவிட மறுத்து விடுவான் . 

யாதொருவன் 
விபசாரம் செய்வானாகில் அவனை அல்லாஹ் ) அசியமாய் 
தரித்திரனாக்கிவிடுவான் . கள் குடியன் , பொய்சா சொல்ப 
வன் , தாய் தந்தையர்களின் கோபத்திற்காளாயிருப்பவன் , 
சட்டத்திற்கு மீறி அக்கிரமமாய் உயிர்களைக் கொல்பவன் , 
ஆகிய இவர்களின் மீது கியாம நாளையில் அல்லா ( ஹ் ) கிரு 
பைக்கண்ணாற் பார்க்காமலிருப்பது மன்றி அன்னவர்களைப் 
பாவத்தைவிட்டு விடுவிக்கவுமாட்டான் , என இவ்விதமே 
நாயகத் திருமொழிகளைச் சொல்லுகிறவர் சொல்லியுள்ளார் . 

" (1 -வது ) அல்லா ( ஹ் ) வுக்கு இணைவைக்குதல் , ( 2 - வது ) 
சூனியஞ்செய்தல் ( 3 - வது ) ஆண்டவனாலஹராமாக்கப்பட்ட 
உயிர்களைக்கொல்லுதல் ,( 4 -வது ) வட்டிவாங்குதல் , 5 -வது ) 
அநாதைக்குழந்தைகளின் பொருளை அபகரித்தல் , ( 6 - வது ) 
இஸ்லாத்திற்காக போர்புரியுங்கால் புறங்காட்டுதல் , (7 - வது ) 
பதிவிரதையான மூமீனாகிய பெண்களை அவதூறு கூறுதலா 
கிய பாவங்கள் மிகக்கொடியன ; ஒருவனை நாசமாக்கக்கூடிய 
கொடிய இவ்வேழுபாவங்களை விட்டும் தவிழ்ந்துகொள் 
ளுங்கள் " என நபிபெருமானின் தோழர்களிலொருவர் 
சொன்னதாக இப்னு அசாகிர் திருவுளமானார்கள் . ( ஹதீஸ் ) 

“ விபசாரன் விபசாரம் செய்யும்பொழுது மூமினா 
யிருந்து அதைச் செய்வதில்லை ; கள்ளன் களவு செய்யும் 


ஜமாதில் ஆகிர் - மீ இரண்டாம் குத்பா . 


த 


ஈமான் 


பொழுது மூமினாயிருந்து அதைச் செய்வதில்லை ; கள் குடிப் 
பவன் கள்ளைக்குடிக்கும்பொழுது மூமினாயிருந்து அதைக் 
குடிப்பதில்லை ; பஹிரங்கமாய் அபகரிப்பவன் ஜனங்கள் 
பார்த்திருக்க அபகரிக்கும் பொழுது மூமினாயிருந்து அப் 
கரிப்பதில்லை ; மோசக்காரன் மோசஞ் செய்யும்பொழுது 
மூமினாயிருந்து அதைச் செய்வதில்லை ; பயந்துகொள்ளும் 
கள் ! பயந்து கொள்ளுங்கள் ! ( அதாவது இக்கொடிய 
பாவங்களைச் செய்யும் பொழுது 

செய்பவனது 
அவனைவிட்டு நீங்கியிருக்கும் .) ( ஹதீஸ் ) 

இப்பூவுலகில் அவர்கள் ( ஜனங்கள் ) பிரயாணஞ் 
செய்து பார்க்கவில்லையா ? அவ்விதம் பிரயாணஞ் செய்வார் 
களாயின் அவர்களுக்கு முன்னுள்ளவர்கள் எவ்வித முடிவை 
யடைந்தா 
டந்தார்களென்பதைக் காண்பார்கள் . 

சென்றவர்கள் 
இவர்களை ( இருப்பவர்களை ) விட சக்தி யதிகமானவர்களா 
யிருந்தார்கள் ; வானம் , பூமிகளில் யாதொரு வஸ்துவும் 
அல்லா( ஹ் ) வினின்றும் விலகியிருக்கவில்லை ; நிச்சயமாய் 
அல்லா ( ஹ் ) அறிபவனும் , சக்தியுள்ளவனுமாயிருக்கிறான் . 
மானிடர்கள் செய்த பாவத்தின் காரணமாய் அல்லா ( ஹ் ) 
அவர்களைப் பிடிப்பானாகில் , இவ்வுலகின்மீது யாதொரு 
ஜீவஜந்துக்களையும் விட்டுவைக்கமாட்டான் . ஆனால் குறிப் 
பிட்ட தேதிவரை ( கியாமநாள் ) அவர்களைப் பிற்படுத்து 
கிறான் . அவர்களது முடிவு வருமாகில் ( அவர்கள் தப்ப 
மாட்டார்கள்) நிச்சயமாய் அன்னவர்களை அல்லா ( ஹ் ) பார்த் 
துக்கொண்டிருக்கிறான் . " ( அல் - குர்ஆன் , 35:44 , 45. ) 


உ 


ஆ 


உ 


ஜமாதில் ஆகிர் மாதம் , 
மூன்றும் குத்பா . 
행 

୭୫୧ 


தன் அடிமைகளான சர்வஜனங்களுக்கும் நேர்வழி 
காட்டும் பொருட்டு நான்குவேதங்களையளித்து அவ்வேதங் 
களில் கடைசி வேதத்தை நமக்கு அருளிச்செய்து , அதில் 
செய்யத்தகுந்தவை தகாதவை இவையிவையெனப்பிரித்து 
க்கட்டி தன் பிரகாசத்தை ஜொலிக்கச்செய்தவனும் , தன் 
னமைகளான சர்வா மானிடர்களையும் சிருஷ்டித்து அவர் 
களை உயர்த்துபவனும் , தாழ்த்துபவனும் , கொடுப்பவனும் , 
காடாது விடுப்பவனும் , பாவிகள் தாங்கள் செய்த பாவங் 
களைப்பொறுக்கும்படி பிரார்த்தித்தால் அன்னவர்களான 
தன் அடிமைகளது அப்பாவங்களைப் பொறுத்து இருப் 
பவனுமாகிய அல்லா ( ஹ் ) வுக்கே புகழனைத்தும் உரியன 
வாகும் . நிச்சயமாய் அல்லா( ஹ் ) வைத்தவிர வேறு 
ஆண்டவனில்லை ; அவன் தனித்தவன் , இணை துணையற்றவன் 
எனவும் , நபிகள் பிரான் ( ஸல் ) அல்லா ( ஹ் ) வினது அடிமை 
யும் தீர்க்கதரிசியும் திருத்தூ தருமாவரெனவும் , நிச்சயமாய் 
சாக்ஷியம் கூறுகிறேன் . அல்லா ( ஹ் ) அன்னவர்மீதும் , 
அன்னாரின் கிளைஞராதி தோழர்களின் மீதும் , சதா கருணை 
யும் அளவிறந்த சாந்தியும் அருள்புரிவானாக ! 


ஜமாதில் ஆகிர் - மீ மூன்றாம் குத்பா . 


ஒ 7 


சகோதரர்காள் ! உங்களுக்கும் எனக்கும் அல்லா ( ஹ் ) 
வை பயந்து கொள்ளுமாறு நல்லுபதேசஞ் செய்கின்றேன் . 
ஏனெனில் இவ்வகன்ற உலகங்களைப்படைத்தவனும் , அதி 
பதியுமாகிய அல்லா ( ஹ் ) வை பயப்படுவது அவனது 
அன்பையுண்டுபண்ணும் . 


மானிடனே ! பாவங்களை எவ்வளவுதான் செய்து சேக 
ரம் செய்துகொண்டே செல்வாய் . ஹராமான் முதல்களையும் , 
அக்கிரமமான பொருள்களையுந்தின்று உன் வயிறு இன்னும் 
நிறம்பவில்லை . அரிய உபந்நியாசங்களை உன்னிரு காதாற் 
கேட்டிருந்தும் , விலகி நடக்கவேண்டியகைளை விட்டும் நீ 
உன் ஆத்மாவை விலக்கிக்கொள்ளவில்லை . உன்னிருதயம் 
கல்லைப்பார்க்கிலும் கெட்டியாயும் , இரும்பைப்பார்க்கினும் , 
உறுதியாயுமிருக்கிறதெனத் தோன்றகிறது . இரும்பும் ஒரு 
கால் இளகிவிடும் . கல்லும் ஒருபோது கரைந்துருகும் . 
ஆனால் உன்னிருதயமோ கரைவதில்லை துர்கருமங்களைச் 
செய்வதோடு உலகவாழ்க்கையில் ஈடுபட்டவனே ! அளவு 
கடந்த பாவங்களைச் செய்பவனே ! நீ உன் இரக்ஷகனின் 
வார்த்தைகளுக்குச் செவிதாழ்த்தவில்லையா ? இவ்வுலக 
இச்சையில் சிக்குண்டு பாவஞ்செய்யத் துணிந்தவனே ! 
இறைவனையும் , அவனெதிரில் நிற்கவேண்டியதையும் 
பயந்தழவேண்டிய கண்களை நீ படைத்திருக்கவில்லையா ? 
நியமமாக பரலோகத்தில் சுகம் பெறுவதை இழந்தவனே ! 
ஆண்டவனை பயப்படும் 

உனக்குண்டாயிருக்க 
வில்லையா ! இவ்வுலகில் நோடியபடி எவ்விஷயமும் நடை 
பெறாது . உன் இன்பங்களை அதிசீக்கிரம் மாற்றும்படியான 
இஸ்ராயீலென்னும் ( மலக்கு ) எமன் உன்னிடம் வந்து 


மனம் 


13 


SS 


ஜமாதில் ஆகிர் - மீ மூன்றாம் குத்பா . 


விடுவார் . அச்சமயம் அவரைவிட்டு தப்பித்துக்கொள்ள 8 
எவ்வித சக்தியும் பெறமாட்டாய் . உன்னுடைய ( கப்ரில் ) 
மண்ணறையில் தனியாய் நீ செய்த கருமங்களோடிருப்பாய் . 
அப்பொழுது மண்ணறையில் முன்கர் , நகீர் என்னும் 
பெயருள்ள இரு மலக்குகள் கேட்கும் கேள்விகளுக்கு 
அவசியம் நீ ஜவாபு சொல்லும்படி நேரிடும் . 

அவர்களைக்கண்டமாத்திரத்தில் நீதிகிலடைந்து உன் 
மனம் திடுக்கிடும்படி நேரிடும் . துர்வேலைகளைச் செய்தி 
ருப்பாயாகில் உன் கப்ரானது உன் குடல்கள் அறுபட்டுத் 
துண்டு துண்டாய் விழக்கூடிய தன்மையையுடைய நரகத் 
தின் படுகுழிகளில் நின்றும் ஒரு படுகுழியாகிவிடும் ; நீ 
நல்ல வேலைகளைச் செய்திருப்பாயாகில் ஆன்மாக்கள் இன் 
பங்களை அனுபவிக்கக்கூடிய சுவனத்தின் பூங்காவனத் 
தினின்றும் உன் கப்ரானது ஒரு பூங்காவ 

பூங்காவனமாகிவிடும். 
கப்ரின் காரியங்கள் முடிவடைந்த பின் நீதி அநீதியைப் 
பற்றித் தீர்ப்புச்செய்வதற்காக உன்னை எழுப்பப்படும் .. 
அந்நாளில் உன் சம்பந்தமான தீர்ப்புகளை உனக்குச் சாதக 
மாக முடித்துக்கொள்ள யாதொரு பொருளும் அங்கு 
வந்து தவி உனக்குப்பயன் தராது . அந்நாளில் அங்கு நடை 
பெறும் அபார வேலைகளை மனிதர்கள் கண்டு திடுக்கிட்ட 
வர்களாய்க் கண்ணீர்வடித்து அதிகம் அழ ஆரம்பிப்பார்கள் . 
நபிமார்களான தீர்க்கதரிசிகள் அங்கு பயந்து கொண்டிருக் 
கும்பொழுது நமது நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு 
அலைஹிவஸல்லமவர்கள் எழுந்தருளி அருஷின் கீழ் தங்கள் 
சிரசைவைத்து சாஷ்டாங்கஞ்செய்த மனவுருக்கத்துடன் 
தங்கள் மீது நம்பிக்கைவைத்த உம்மத்துக்களுடைய இரட் 


ஜமாதில் ஆகிர் - மீ மூன்றாம் குத்பா. 


gg 


என 


சண்யத்தைக்கோரி ஆண்டவனிடத்தில் குறையிரந்து வேண் 
டுவார்கள் . அச்சமயம் நீர் விண்ணப்பஞ்செய்யும் உமது 
விண்ணப்பத்தின் பிரகாரம் கொடுக்கப்படுவீர் ; நீர் மன்றாடும் . 
உமது மன்றாட்டத்தை ஒப்புக்கொள்ளப்படும் 
ஆண்டவன் சமுகத்திலிருந்து கூறுபவரான மலக்கு கூறு 
வார் . அந்நேரம் நமது நாயகமவர்கள் உம்மத்துகளுக்காக 
மன்றாடுவார்கள் . ஆதலால் அன்னவரின் ஷபா அத்து உன 
க்கு பிரயோஜனமாகும் பொருட்டு அன்னாரின் சலவாத்தை 
ஓதிவருவாயாக ! 

“ சுவனலோகத்தின் பூங்காவனத்தருகில் நீங்கள் செல் 
லுங்கால் பயன் பெற்றுக்கொள்ளுங்களென நபிபெருமான் 
( ஸல் ) அவர்கள் திருவாய் மலர்ந்தருளினார்கள் . அப்பொழுது 
ஆண்டகையின் திருத்தூதரே ! சுவனலோகத்தின் பூங்கா 
வனமென்பதென்ன , அங்கு அடையும் பயனென்பதென்ன 
வென வினவியபொழுது , தொழும் ஸ்தலமாகிய பள்ளிவா 
யலும் , சுப்ஹானல்லாஹி , வல்ஹம்துலில்லா ஹி , வலா 
இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் , வலா ஹவ்ல 
வலாகுவ்வத, இல்லாபில்லா ஹில் அலிய்யில் அலீம் , என்ப 
னவாயிருக்குமென நபிநாயகமவர்கள் விடையளித்தார்கள் . 
( ஹதீஸ் ) 

சகோதரர்களே ! சுவனத்திற்கொப்பான பள்ளிக்குள் 
புகுந்தால் மேற்காட்டிய துய்யகலிமாவையே முற்றிலும் ஓதி 
அதன்பயனைப் பெற்றுக்கொள்ளுங்களென்பது தான் கருத்து . 

( ஏ நம்பிக்கை கொண்டவர்காள் ! கொடூரமான வேதனை 
யைவிட்டும் ஈடேற்றம் அளிக்கும் வர்த்தகம் உங்களுக்கு 
யான் அறிவிக்கட்டுமா ? அல்லா ( ஹ் )வின் மீதும் அவனது 


100 


ஜமாதில் ஆகிர் - மீ மூன்றாம் குத்பா. 


திருத்தூதரின் மீதும் ஈமான் கொள்ளுவீர்களர்க . மேலும் 
உங்களின் பொருள் ஆவிகளைக்கொண்டு அல்லா( ஹ் )வின் 
வழியில் போராடுவீர்களாக . மேற்கூறப்பட்ட நன்னம் 
பிக்கையும் போராடுதலும் உங்களுக்கு நன்மையைக் கொடுப் 
பனவாகும் . நீங்கள் அறிவுபடைத்தோர்களாகவிருந்தால் 
அதன்படி செய்து கொள்ளுங்கள் . " 

( அல் - குர்ஆன் , 62 : 010 , 11 ) 


அதில் 
ஜமாதில் ஆகிர் மாதம் , 
நான்காம் குத்பா. 


PROD 


நற்றவங்களைக் கடைப்பிடித்தொழுகி இறுதிநாளை 
எதிர் பார்த்தவர்களாய் , தங்களிரு கால்களின் மீது நின்று 
அருந்தவம் செய்யும் பொருட்டு , அச்சப்பாடென்னும் தக் 
வாவை தன் நல்லடிமைகளின் ஆடையாக்கியவனும் , அன் 
னவர்களைத் தன் சொந்த அடிமைகளாக்கி , அவர்கள் இன்ப 
வாக்கியங்களைச் செவியுறச் செய்தவனும் ஜும்ஆ , ஜமா 
அத்து , முதலிய தவங்களைச்செய்து , முடிவுவரை நன்கொழு 
கும்படி கல்லருள் புரிந்தவனும் , மூமின்களின் ஆன்மாக்கலை 
யும் , பொருள்களையும் விலைக்கு வாங்கி அதற்கு உபகாரமாய் 
சுவனலோகமளிப்பவனுமாகிய அல்லா ( ஹ் ) வுக்கேபுகழனைத் 
தும் உரியனவாகும் . நிச்சயமாய் அல்லா ( ஹ் ) வைத் தவிர 
வேறு ஆண்டவனில்லை , அவன் தனித்தவன் , இணை துணை 
யற்றவன் எனவும் , நபிகள் பிரான் ( ஸல் ) அல்லா( ஹ )வினது 
அடிமையும் , அவனின் திருத்தூ தரும் ஆவரெனவும் , தீர்க்க 
தரிசியெனவும் , நிச்சயமாய் சாக்ஷியம் கூறுகிறேன் . அல்லா 
( ஹ் ) அன்னவர்கள் மீதும் , அன்னாரின் கிளைஞராதி தோழர் 
களின் மீதும் சதா கருணையும் அளவிறந்த சாந்தியும் அருள் 
புரிவானாக ! 


102 


ஜமாதில் ஆகிர் - மீ நான்காம் குத்பா . 


வை 


சகோதரர்காள் ! உங்களுக்கும் எனக்கும் அல்லா ( ஹ் ) 

பயந்து கொள்ளுமாறு நல்லுபதேசம் செய்கிறேன் . 
ஏனெனில் இவ்வகன்ற உலகங்களைப் படைத்தவனும் அதி 
பதியுமாகிய அல்லா( ஹ் ) வை பயப்படுவது 
அவனது 
அன்பை யுண்டுபண்ணும் . 


மானிடர்காள் ! கியாமநாளென்னும் இறுதிநாள் சமீபித் 
துவிட்டது ; தவங்களைச் சேகரிக்கும் நேரம் நெருங்கிவிட் 
டது ; வாக்குறுதி செய்யப்பட்ட உண்மையான நாள் சமீப 
மாகிவிட்டது . என்னே உங்கள் அஜாக்ரதை ! உங்களின் 
வாழ்நாட்கள் வீணாய்க் கழிந்து போய்க் கொண்டிருக்கின் 
றன ! நேரான வழியில் நடப்பதைவிட்டும் உங்கள் கண்கள் 
குருடாய்விட்டனவா ? பிரதி வெள்ளிக்கிழமைதோறும் எத் 
தனையோ உறுதியான வார்த்தைகளைக் கேள்விப்பட்டிருந் 
தும் , நீங்கள் ஆண்டவன் பால் திரும்பவில்லையே ! கியாமநா 
ளின் அடையாளங்கள் நிச்சயமாய் துயர்ந்து வந்து கொண் 
டிருப்பவைகளைக் கண்கூடாய்க் காணவில்லையா ? வானஎம்பூமி 
களை இடித்துவிடக்கூடிய கியாமநாளின் அடையாளங்கள் 
மறைவின்றி வெளிவந்து கொண்டிருப்பது உங்களுக்கு அச் 
சத்தைத்தரவில்லையா ? கடலிலும் கரையிலும் அக்கிரமங் 
கள் பரவி வெளியாகவில்லையா ? மிடிமையுடையோர்மீது 
அது மிகவும் மிகைப்பதைப் பார்க்கவில்லையா ? தீனுக்குத் 
தூணாகியும் முக்கிய கடமையாயுமுள்ள தொழுகையை நீங் 
கள் பழுதாக்கிவிடவில்லையா ? நிச்சயமாய் ஜகாத்தென்னும் 
ஏழைவரியை நீங்கள் கொடுக்காமலிருக்கவில்லையா ? மேய்ப் 
பானாகிய தலைவனும் மார்க்க சட்ட திட்ட நீதிசெலுத்துபவ 
னுமாகிய இமாமும் இல்லாத ஜனங்களாய் இருக்கவில்லையா ? 


ஜமாதில் ஆகிர் - மீ ) நான்காம் குத்பா. 


103 


ஜனங்களுக்கிடையில் வீணான கொலை நடைபெறவில்லையா ? 
இமாம்கள் அரசர்கள் தங்கள் குடிகளின் மீது அக்கிரமம் 
செய்யவில்லையா ? நீதி ஸ்தலங்களில் சாக்ஷியங்களில் பொய் 
சொல்லுதல் மிகைப்படவில்லை பா ? மதபோதகர்களாகிய உல 
மாக்கள் உலகை அழகாக்கிவைக்கும் இல்மைத் தேடவில் 
லையா ? உங்களில் சிலர் சிலருக்கு அக்கிரமத்திற்கு உபகாரம் 
செய்யவில்லையா ? .ஆண்டவனை நீங்கள் தெரிந்து கொள்ள 
வில்லையா ? தெரிந்திருந்தும் என் நீங்கள் அவனுக்கு வழிப் 
படவில்லை . ஆண்டவனின் திருத்தூதரை நீங்கள் அறியவில் 
லையா ? அறிந்திருந்தும் நீங்களேன் அன்னாரைத் துயர்ந்து 
நடக்கவில்லை . முனிவுபெற்ற இப்லீஸ் உங்களுக்குப் பகைவ 
னென்பதை அறியவில்லையா ? அவனுக்கு ஏன் வழிப்பட்டீர் 
கள் ? மார்க்கத்தில் அருவருக்கப்பட்டவைகள் உங்களிடத் 
தில் அருவருக்கப்படாதவைகளாகிவிட்டன ; விலக்கப்பட்ட 
வைகள் உங்களில் பஹிரங்கமாயிருக்கின்றன ; விபசாரம் 
மலிந்துவிட்டது ; இலஞ்சம் மிகுந்து விட்டது ; ஞாயத்தீர்ப் 
பைவிட்டு அநீதத் தீர்ப்பெடுக்கப்பட்டது . கெட்ட காரியங் 
களுக்கு உபகாரம் செய்யப்படுகிறது ; நல்ல காரியங்களை 
யடக்கப்படுகிறது ; ஜா ஹில்களைப் புகழப்படுகிறது ; ஆலிம் 
களை இகழப்படுகிறது ; வீடுகளை உவக்கப்படுகிறது ; பள்ளி 
வாயல்களை வெறுக்கப்படுகிறது . அல்லா ( ஹ் வுக்கு மாறு 
செய்யத் துணியப்படுகிறது ; ஏழைகளின் காரியம் கஷ்டத் 
திற்கிடமாகிவிட்டது ; மார்க்க பக்தியிலிருப்பவன் நெருப் 
புக் கங்கைப்பிடித்தவனுக் கொப்பாகிவிட்டான் .. 

நபிகள் நாயகம் ( ஸல் ) , என்னுடைய உம்மத்தோர்களில் 
ஒரு கூட்டத்தாரை பூமி விழுங்காதவரை 

விழுங்காதவரை கியாமநாள் 


104 


ஜமாதில் ஆகிர் - மீ நான்காம் குத்பா. 


முடுகாதெனத் திருவுளமானார்கள் . அப்பொழுது அல்லா 
( ஹ் ) வின் திருத்தூதரே ! அது எக்காலமென வினவப் 
படட்து . கட்குடித்தல் , பட்டு அணைதல் , பாடும் தாசிகளை 
வைத்து நடித்தல் , ஆண்கள் ஆண்களைக்கொண்டும் பெண் 
கள் பெண்களைக்கொண்டும் தமது இச்சைகளை நிறைவேற் 
றிக்கொள்ளுதல் ஆகிய இவைகள் நிகழும் காலத்திலேதான் 
விழுங்கப்படுமென பதிலளித்தார்கள் . ( ஹதீஸ் ). 

" ஏ நன்னம்பிக்கை கொண்டவர்காள் ! உங்களின் ஆன் 
மாக்களையும் , உங்கள் குடும்பத்தாரையும் , நரகத்தைவிட்டுக் 
காப்பாற்றிக்கொள்ளுங்கள் . அந்நரகத்தின் எரிகொள்ளி 
மானிடர்களும் (விக்கிரகங்களாகிய ) கற்களுமாகும் . அந்தர 
கத்தின் மீது கடுமையானவர்களும் இரக்கமற்றவர்களுமான , 
மலக்குகள் உண்டாயிருக்கிறார்கள் ; அவர்கள் ஆண்டவன் 
எவியதற்கு மாறு செய்யார்கள் ; ஏவப்பட்டதைச் செய் 
வார்கள் . ( அல்- குர் ஆன் , 66 : 6 ) 


- 


ஜமாதில் ஆகிர் மாதம் , 
ஐந்தாம் குத்பா. 


வானம் பூமிகளை சிருஷ்டித்து , அவற்றுள் எண்ணிறந்த 
ஜீவஜந்துக்களை உற்பத்திசெய்து , அவைகளுள் பானிட ஜன் 
மத்திற்கு நன்மை தீமையைப் பாகுபடுத்தி பிரித்தறியும்படி 
யான பகுத்தறிவென்னும் மாணிக்கத்தை யளித்தவனும் , 
இம்மானி - கோடிகளுள் நன்மை செய்தவர்களுக்கு அள 
வில்லா ஆநந்தத்தைக் கொடுக்கக்கூடிய சுவன உலகத்தை 
யும் , மார்க்கமறியாமல் தீமையைக்கைக்கொண்டவர்களுக்கு 
பொறுக்கொணாத துன்பத்தையும் , மட்டிடற்கரிய விசனத் 
தையுந் தரக்கூடிய நரகத்தையும் , உண்டுபண்ணிய அல்லா 
( ஹ் ) வுக்கே புகழனைத்தும் உரியனவாகும் . நிச்சயமாய் அல் 
லா ( ஹ் ) வைத் தவிர வேறு ஆண்டவனில்லை ; அவன் தனித் 
தவன் ; இணை துணையற்றவன் எனவும் , நபிகள் பிரான் ( ஸல் ) 
அல்லா ( ஹ் ) வினது அடிமையும் , அவனின் திருத்தூ தரும் 
ஆவரெனவும் , தீர்க்கதரிசியெனவும் , நிச்சயமாய் சாக்ஷி 
மம் கூறுகிறேன் . அல்லா( ஹ் ) அன்னவர்மீதும் , அன்னா 
ரின் கிளைஞராதி தோழர்களின் மீதும் சதா கருணையும் அள 
விறந்த சாந்தியும் அருள் புரிவானாக ! 

சகோதரர்காள் ! உங்களுக்கும் எனக்கும் அல்லா( ஹ் ) 
வை பயந்து கொள்ளும்படி நல்லுபதேசஞ் செய்கின்றேன் . 


14 


106 


ஜமர்தில் ஆகிர்- ஐந்தாம் குத்பா. 


ஏனெனில் இவ்வகன்ற உலகங்களைப் படைத்தவனும் , அதி 
பதியுமாகிய அல்லா( ஹ் ) லை பயப்படுவது அவனது 
அன்பை யுண்டுபண்ணும் . 

சகோதரர்காள் ! அல்லா ( ஹ் ) வுக்கே இபாதத்தென் 
னும் தவத்தைச் செய்து நற்கதியை யடைவதற்காக தேக 
சுத்தியுடன் பள்ளிவாயலுக்கு வருகின்றீர்கள் . உங்கள் 
எண்ணத்தைப்போல் ஆண்டவன் மெய்யாகவே உங்களுக்கு 
நற்பதவியைத் தருவான் . எனினும் அந்நன்மையை பெறு 
வதற்கு முன் உங்களில் சில விஷயங்கள் காணப்படவேண் 
டியது அத்தியாவசியம் . ஆண்டவன் மீது ஒவ்வொருவரும் 
(ஈமான் ) உறுதிகொண்டிருக்கின்றீர்கள் . இறைவன் உண் 
டென மனச்சாக்ஷியுடன் ஒப்புக்கொண்டிருக்கிறீர்கள் என் 
றாலும் , நீங்கள் செய்துவரும் விஷயங்களால் இறைவனை 
ஒப்புக்கொண்ட பாவனையைப் போலல்லாது உண்மையாக 
உறுதிகொண்டவர்களைப்போல் காணப்படவில்லை . சற்று 
நிதானமாய் யூகித்துப்பாருங்கள் . உலகத்தின் மீதும் , அதற் 
குச் சம்பந்தமான வியாபார முதலியவைகளின் மீதும் , மனி 
தர்களின் மீதும் உங்களுக்கிருந்து வரும் நம்பிக்கையைப் 
போல் ஆண்டவன் மீதில்லை. குறித்த நேரத்தில் ஒருவன் 
யாதொன்றைத் தருவதாகச்சொல்லி உங்களை வரும்படி 
பாக அழைத்திருந்தால் அந்நேரத்துக்கு தவறாமல் ஆஜராகி 
றீர்கள் . ஆனால் ஆண்டவன் சிலநேரங்களைக்குறித்து தொழு 
கச்சொல்லி அதற்கு மனிதனால் கொடுக்கமுடியாத பிரதி 
பலனாகிய நன்மைகளைத் தருவதாய் உங்களுக்கு வாக்களித் 
திருந்தும் உங்கள் எண்ணம் அதன் மீது செல்வதில்லை. 

ஒருவன் மனிதன் மீதுவைத்திருக்கும் நம்பிக்கையளவு 
ஆண்டவன் மீதிருக்கிறதா ? என சிந்தித்துப்பாருங்கள் ; 


ஜமாதில் ஆகிர் - மீ ஐந்தாம் குத்பா. 


107 


மேலும் பள்ளிகளுக்கு தொழுகவென வருகிறீர்கள் , 
அங்கு நடந்து கொள்ளவேண்டிய முறைகளாகிய உலக சம் 
பந்தமான பேச்சுக்களோ , வழக்குகளோ , அவண் பேசா 
திருத்தல் , உறங்காதிருத்தல் , பள்ளியில் புகும்பொழுது 
வலது காலை முன் வைத்தல் , திரும்பும் பொழுது இடது காலை 
முன்வைத்தல் , வெளிச்செல்லும் பொழுது ஒருவரைத் 
தாண்டியோ , மிதித்தோ, செல்லாதிருத்தல் முதலிய அரிய 
விஷயங்களை கவனிப்பதில்லை . இன்னமும் ஜமா அத்துடன் 
சேர்ந்து தொழும்பொழுது பாதங்களை நேராய் வைத்து 
( சப்பில் ) ஒழுங்காய் நிற்பதில்லை . நபிகள் பெருமான் ( ஸல் ) 
அவர்கள் சப்பை அணிவகுத்து நிற்கும்படி செய்வார்கள் . 
தொழுகையைக் கடைப்பிடித்தொழுகிறீர்கள் , என்றாலும் 
சில முக்கிய விஷயங்களை ஞாபகம் வைக்கவேண்டிய தவசி 

அதாவது தொழுகையில் எந்த இடத்தில் எந்த 
வாக்கியங்களை ஓதப்படுகின்றனவோ அவைகளின் மீதே 
ஞாபகத்தை நிலைகிறுத்தல் வேண்டும் . அவற்றின் அர்த்தம் 
விளங்காவிட்டாலும் விளங்கிய பாவனையாய் அல்லா ( ஹ் ) 
வின் ஞாபகமாய் நிற்றல் வேண்டும் ; பின்பு அதன் அர்த்தங் 
களை ஆலிம்களிடம் கேட்டறிந்து கொள்ளல் வேண்டும் . 
வயது முதிர்ந்த பின்னரும் உலக விஷயங்களில் தெரியாத 
வைகளை விளங்கிக்கொள்ள கற்றவரிடம் செல்கிறதில்லையா ? 
மார்க்க விஷயத்தில் அங்கனம் திரும்ப மனம் ஏன் இடம் 
கொடுக்கவில்லை ? உலக விஷயங்களில் வெகு ஜாக்கிரதை 
யுடன் ஒவ்வொன்றையும் கவனிக்கிறீர்களே ? அதிலும் 
அதிகமாக மார்க்க விஷயத்தில் கவனத்தைச் செலுத்துங் 
கள் . நாம் இறந்து போவது நிச்சயம் .. நாம் செய்யும் 


யம் . 


TOS 


ஜமாதில் ஆகிர் - மீ ஐந்தாம் குத்பா 


காரியங்களில் ஒவ்வொன்றுக்கும் இறைவனிடம் பதில் சொல் 
லியே தீரவேண்டும் அவன்பாற் சென்றபின் நீங்கள் பரி 
தாபப்படுவது பயன் தராது இவ்வுலகில் ஜாக்கிரதையா 
யிருந்து அமல் செய்து கொள்ளுங்கள் கியாமநாளில் கே 
கள் சுகம் பெற்ற ஒவ்வொன்றைத் தொட்டும் கேட்கப்படு 
வீர்கள் . 

பந்துக்கள் பொருள் அமல் ஆகியவைகள் இறந்தவனை 
பின்தொடர்ந்து செல்லுகின்றன . அவைகளுள் அவன் செய்த 
அமல் மாத்திரம் அவனுடன் நிலைத்து நின்றுவிடுகிறது ; பந் 
துக்களும் பொருளும் திரும்பிவிடுகின்றன . 

என நபிகள் 
பெருமான் அருளிச்செய்தார்கள் . ( ஹதீஸ் ) 

" எவனொருவன் அணுவளவு நன்மை செய்திருப்பானா 
கில் அதையும் கண்டு கொள்வான் ; எவனொருவன் அணு 
வளவு தீமை செய்திருப்பானாகில் அதையும் கண்டுகொள் 
வான் . அதாவது இரண்டையும் அனுபவிப்பான் . " ( அல் 
குர்ஆன் , 101 : 7,8 . ) 


Sac 


Sale Salle or 

ரஜபு மாதம் , 
முதலாம் குத்பா. 


அளவிடற்கரிதான தன தறிவால் சர்வ வஸ்துக்களையு 
மறிந்து அவைகளடங்களையும் எண்ணிக்கையால் மட்டுப் 
படுத்தியவனும் , ரஜபுமாதத்தை மேன்மைப்படுத்தி அம் 
மாதத்தை நற்கருமங்களைப்புரிவதால் நம்மீது கௌரவப் 
படுத்தலை கடமையாக்னேவனுமாகிய அல்லா ( ஹ் ) வு 
புகழனைத்தும் உரியனவாகும் . அவனைத்தவிர வேறு ஆண் 
டவனில்லை ; அவன் தனித்தவன் , இணை துணையற்றவன் , 
மனைவிமக்களற்றவன் எனவும் , நிச்சயமாய் நமது நாயகம் 
முகம்மது ( ஸல் ) அவர்கள் ஆண்டவனின் அடிமையும் அவ 
னது திருத்து தரும் நேர்வழியையும் தெளிவான விஷயங் 
களையும் கொண்டுவந்து நமக்கு அருளிச்செய்தவர்களும் 
ஆவரெனவும் , சாக்ஷியம் பகருகிறேன் . அல்லா ( ஹ் ) அன்ன 
வர்களின் மீதும் , அன்னாரின் தோழர் கிளை ஞராதிகள் மீதும் , 
சதா கருணையும் , ஈடேற்றமும் , அளவிறந்த சாந்தியும் 
அருள் புரிவானாக ! 


ஆண்டவனின் அடிமைகளே ! பரிபூரண அறிவடைந்த 
வல்ல அரசனாகிய அல்லா( ஹ் ) வை பயந்து கொள்ளும்படி 


110 


ரஜபு - மீ முதலாம் குத்பா . 


உங்களுக்கும் முதலாவதாக எனக்கும் நல்லுபதேசஞ் செய் 
கின்றேன் . ஹராமானவைகளை புசிப்பதைவிட்டும் உங்களை 
யும் , என்னையும் விலக்குகிறேன் . அன்றியும் நன்மைகளை 
யும் நேர்வழிகளையும் பெறுவதற்காக பாவச்செயல்களை விட் 
டும் நீங்கள் விலகிக்கொள்ளும்படி உங்களுக்கு எச்சரிக்கை 
செய்கின்றேன் . 

சகோதரர்காள் ! இம்மாதமாகிறது ரஜபு மாதமாயிருக் 
கும் . இம்மாதத்தை அல்லா ( ஹூதஆலா ) இஸ்லாத்துக்கு 
முன்னும் பின்னும் மிக மேன்மையாக்கிவைத்தான் . இம் 
மாதத்தில் எவனொருவன் பத்து நாள் நோன்பு நோற்பானாகில் 
அல்லா( ஹ் ) அன்னவனை நற்பாக்கியமுள்ளவர்களுள் ஒரு 
வனாக ஏற்றுக்கொள்வான் . ஆனதால் இம்மாதத்தில் அதிக 
மாய் நோன் பென்னும் உபவாசம் இருங்கள் . ஜனங்கள் 
இரவுகாலங்களில் நித்திரை செய்வார்கள் ; அவ்விதம் நீங்கள் 
செய்யாமல் ஆண்டவனை வணங்கிக்கொள்ளுங்கள் . இம் 
மாதத்தில் ஏழைகளுக்கு உணவளித்து பசியையாற்றுங்கள் . 
ஒருவருக்கொருவர் சந்திக்கும் பொழுது சலாமை அதிகப் 
படுத்துங்கள் . இம்மாதத்தில் தெண்டித்து ( அமல் ) தவஞ் 
செய்தவனுக்கே சோபனமுண்டாவதாக . 

அழாதகண்கள் அழும் நேரம் முடுகவில்லையா ? நற்போ 
தனைகளைக் கேளாமல் செவிடாயிருக்கும் காதுகள் கேட்கும் 
நேரம் வரவில்லையா ? கெட்டியான மனங்கள் ஆண்டவனை 
பயப்படும் நேரம்கிட்டவில்லையா ? மரணமடுக்குமுன் நன்னம் 
பிக்கை கொண்டவர்களின் மனங்கள் ஆண்டவனது ஞாப 
கத்தில் பயப்படும் நேரம் வரவில்லையா ? அங்கனம் மரணம் 
வந்து விடுமாகில் மனிதர்கள் எக்காரணத்தையும் எடுத்துக் 


ரஜபு - மீ முதலாம் குத்பா 


111 ) 


காட்டி அதின்ன்றும் விலகிக்கொள்ளும் சக்தி பெற்றிருக்க 
மாட்டார்கள் , ஏ ! மானிடனே ! உன் வயதெல்லாம் சென்று 
விட்டது . நீ ( தவ்பா ) பாவம் பொறுக்கப் பிரார்த்திக்காது 
தாமதிக்கின்றாய் . உன் மீது காலங்கள் மாறி மாறி வரும் 
பொழுதெல்லாம் பின்வரும் காலங்களில் பிரார்த்தனை புரிய 
லாமென தவணைவைக்கின்றாய் , நிச்சயமாய் ரஜபு மாதமா 
னது மேன்மைவாய்ந்த மாதங்களிலொன்றென் அறியவில் 
லையா ? இம்மாதத்தை அல்லா ( ஹ் ) நன்மைகளை அதிகப்படுத் 
தும் மாதமாக சிருஷ்டித்திருக்கிறான் . அப்படியிருக்க ரஜ 
பாகிய இம்மாதம் வந்தால் அடுத்துவரும் ஷஅபானில் தவ் 
பாச்செய்யலாமென உனக்குள் எண்ணுகின்றாய் . ஷஅபான் 
வருமாகில் ரமலான் மாதத்தை எதிர்பார்க்கின்றாய் இவ்வித 
மே ஒவ்வொரு மாதத்தையும் பிற்படுத்தி தவ்பாச் செய்யா 
மல் பாவத்தின் மீதே பிடிவாதமாக உன் காலத்தைக் கழிக் 


கின்றாய் . 


ஏ ! ஓதுகிறவனே ! நீ ஓதுவதைக்கொண்டு உணர்ச்சி 
பைப்பெற்றுக்கொள் . ஏ ஆலிமே ! உன் கல்வியைக்கொண்டு 
ஆண்டவனளவில் முடுகிக்கொள் . ஏ கற்றவனென வாதிப் 
பவனே ! உன் கல்வியைக்கொண்டு தவஞ்செய்து கொள் . பா 
வங்கள் நிவர்த்தியாகும் காலமும் , மாதமும் வந்துவிட்டன , 
இனிப்பார்த்துக்கொள்ளலாமென நினைக்க வேண்டாம் . இப் 
படி நினைத்துக்கொண்டிருக்கும் பொழுதே உன் ஆத்மா 
உன்னைவிட்டு நீக்கப்பட்டு மரணமடைந்தபின் இவ்வுலகத்தி 
லுள்ள யாவும் உனக்கு பயன் தரா . 

நிச்சயமாய் சுவன வுலகத்தில் ரஜப் என்று ஓர்நதியுண்டு . 
அதன் நீர் பாலிலும் வெண்மையும் , தேனினும் இனிமையும் 


ia 


ரஜபு- முதலாம் குத்பா. 


உளது . 


எவனொருவன் ரஜப் மாதத்தில் மூன்று நாள் 
உபவாசம் இருப்பானாகில் ஆண்டவன் அவ்வாற்றினின்றும் 
அவனுக்கு நீரைப் புகட்டுவானென எமது பெருமான் ( ஸல் ) 
அவர்கள் திருவாய்மலர்ந்தருளியிருக்கின்றார்கள் . ( ஹதீஸ் ) 

எனதருமை நபியே ! ஒருவன் தன் தாய் , தந்தை , 
மனைவி , மக்கள் , சகோதரனை விட்டோடும் நாளை ( ஞாபகப் 
படுத்தும் ) அந்நாளில் அவர்களி (மனிதர்களினின்றும் ஒவ் 
வொருவருக்கும் மற்றவர்களை விட்டும் தேவையறும் அலுவல் 
களுண்டாயிருக்கின்றன . சிலர்களின் ) முகங்கள் அந்நாளில் 
கலக்கமற்றதாயும் சிரிப்புடைய தாயும் சந்தோஷமடைந்த 
தாயுமிருக்கும் ; சிலர்களின் ) முகங்கள் அந்நாளில் புழுதி 
படிந்ததாயும் , விசனமுள்ளதாயுமிருக்கும் . இம்முகத்தை 
யுடையவர்கள் தாம் கொடிய மாறு செய்தவர்களாவார்கள் 
( அல்- குர்ஆன் , 80 : 34-37 . ) 


d 


1 


ரஜபு மாதம் , 


இரண்டாம் குத்பா. 

R 


பாவிகளை தண்டிக்காமல் பிற்படுத்திவைத்து அன்ன 
வர்கள் விரும்பிய பொழுதெல்லாம் விருப்பத்திற்குத் தக்க 
வாறு கொடுத்தருள்பவனும் , இவ்வுலகின் கண் நம் பார்வை 
களை விட்டு மறைந்தும் , எக்கண்களாலும் அவனைப்பார்க்க 
சக்தியற்ற தன்மையுடையவனும் , அவனுக்குப் பயந்து 
தக்வர செய்தவர்கட்கு மோட்சத்தையும் , அவனுக்கு 
மாறு செய்தவர்கட்கு நரகத்தையும் ஸ்தாபனஞ் செய்தவு 
னும் , அவன் மீது நன்னம்பிக்கைவைத்து தன் விஷபங்களை 
அவனிடத்தில் ஒப்புவித்தவனைக்காப்பாற்றி நேர்வழிகாட்டு 
பவனுமாகிய அல்லாஹ் ) வுக்கே புகழனைத்தும் உரியன 
வாகும் . நிச்சயமாய் அவனைத்தவிர வேறு ஆண்டவனில்லை ; 
அவன் தனித்தவன் , இணை துணையற்றவன் , மனைவி மக்களற் 
றவன் எனவும் , நிச்சயமாய் நமது நாயகம் முஹம்மது ( ஸல் ) 
அவர்கள் ஆண்டவனின் அடிமையும் 

அடிமையும் அவனது திருத் 
தூ தரும் , நேர்வழியையும் , தெளிவான விஷயங்களையும் , 
கொண்டுவந்து நமக்கு அருளிச்செய்தவர்களும் ஆவரெ 
எவும் , சாக்ஷியம் கூறுகிறேன் . அல்லா( ஹ் ) அன்னவர் 
களின் மீதும் , அன்னாரின் தோழர் கிளைஞராதிகள் மீதும் , 


. 


15 


i4 


ரஜப - மீ இரண்டாம் குத்பா . 


சதா கருணையும் ஈடேற்றமும் , அளவிறந்த சாந்தியும் 
அருள் புரிவானாக ! 

ண்டவனின் அடிமைகளே ! பரிபூரண அறிவடைந்த 
வல்ல அரசனாகிய அல்லா ( ஹ் ) வை பயந்து கொள்ளும்படி 
உங்களுக்கு முதலாவதாக உபதேசஞ்செய்கின்றேன் . ஹரா 
மானவைகளைப் புசிப்பதை விட்டும் உங்களையும் , என்னையும் 
விலக்குகின்றேன் . அன்றியும் நன்மைகளையும் நேர்வழிகளை 
யும் பெறுவற்காக பாவச்செயல்களை விட்டும் நீங்கள் வில 
கிக்கொள்ளும்படி உங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றேன் . 

மானிடனே! இவ்வலகில் காண்பவைகளைக்கொண்டு 
ஏமாந்துவிடவேண்டாம் . உன்வயதுகள் அதிசீக்கிரம் முடி 
வையடைகின்றன . காலம் எவருக்கும் 

காலம் எவருக்கும் நியமமாயிருக்க 
வில்லை . இவ்வுலகினின்று எவரும் தம் எண்ணங்களைப் 
பூரணமாயடையவில்லை . 

அங்ஙனமிருக்க ஏன் தொழும் 
நேரங்களில் தொழாமல் சோம்பலாய் இருக்கின்றாய் ? இறை 
வனை நீ பயப்படவில்லையா ? முஸ்லிமுக்கும் முஸ்லிமல்லாதா 
ருக்குமிடையில் 

தொழுகையைத் தவிர வித்தியாஸம் 
வேறில்லையென நமது பிரான் ( ஸல் ) அவர்கள் அருளிச்செய் 
திருப்பதை நீ கேள்விப்படவில்லையா ? நிச்சயமாய் தொழு 
கையை விட்டவனைக் கண்டிக்கிறவனுக்கு ஆண்டவனிடத் 
தில் பதவியதிகமாய்க்கிடைக்குமென்பதை அறியவில்லையா ? 
தொழுகையைவிட்டவன் உங்களிடத்தில் பெண்களைக்கேட் 
டால் அன்னவனுக்கு விவாகஞ் செய்து கொடுத்து அவனின் 
எண்ணங்களை நிறைவேற்றி வைக்கவேண்டாம் . வேளா 
ண்மை , வர்த்தகம் , வமிசவிருத்தி , கால் நடைகளான ஆடு , 
மாடு , ஒட்டகை முதலியவைகளின் பால் பெருக்கம் ஆகிய 


ரஜப - மீ இரண்டாம் குத்பா . 


பக் 


இப்பாக்கியங்கள் அபிவிருத்தியாக வேண்டுமாயின் , ஒவ் 
வொரு கிராமமும் , பட்டணமும் , தொழுகையைவிட்டவனை 
அப்புறப்படுத்துவதவசியம் . தொழுகையை விட்டவன் 
இறந்தபின் அவனே கப்ரிலடக்கஞ்செய்து அக்கப்ரின்மீது 
மண்ணைத்தள்ளப்படுமாகில் அக்கடர் நெருப்புப்பற்றி எரியும். 
அந்நேரம் ஆஹ் ! ஆஹ் ! எனப் பரிதாபப்பட்டழுவான் . 

ஆனால் யாதொன்றும் அங்ஙனம் பிரயோஜனம் தராது . 
அதற்குப்பின் ஷூஜா என்னும் மலக்கு அவனிடத்தில் வரு 
வார் . அவரின் இருகண்களும் நெருப்புப்பந்தங்களைப்போல் 
பிரகாசிக்கும் . அவரின் சப்தம் கர்ஜிக்கும் இடியைப்பார்க் 
கிலும் அதிகக் கடுமையானதாயிருக்கும் . அவரின் கரத் 
தில் இரும்புத் தண்டாயுதமொன்று உண்டாயிருக்கும் . 
வானத்தையளாவிக்கொண்டிருக்கும் பாரிய உயர்ந்த மலையை 
அத்தண்டாயுதத்தால் அடிக்கப்படுமாகில் , அந்த அடியின் 
கொடூரத்தால் அம்மலை இடிந்து தகர்ந்து விடும் . தொழு 
கையை விட்டவனுக்கு மேற்காட்டியவை போன்ற கடுமை 
யான வேதனைகள் விதிக்கப்பட்டிருந்தும் நீங்கள் அதன் 
பால் கவனத்தைச் செலுத்தாமலிருப்பதின் காரணமென்ன ? 
அந்தோ ! மரணமாகமாட்டோமென நினைக்கின்றீர்களோ ? 
அல்லது சுற்றத்தார் , உறவினர் காப்பாற்றிவிடுவார்களென 
நம்பிக்கை வைத்திருக்கின்றீர்களோ ? அல்லது இவ்வுலகில் 
சதா யிருந்து விடுவோமென மனோராஜ்யம் பண்ணுகின்றீர் 
களோ ? சகோதரர்காள் ! உங்களுக்கு முன்னுள்ளவர்களது 
கதிபைச் சற்று யோசித்து ஆராய்ச்சி செய்யுங்கள் . அன்ன 
வர்களின் முடிவு எவ்வாறாயிற்று ? உலகத்தையாண்ட அர 
சர்களும் , அவ்வரசர்களுக்கு ஆலோசனை சொல்லும் 


116 

ரஜபு - மீ இரண்டாம் குத்பா. 
மந்திரிகளும் , அவ்வரசர்களைக் காப்பாற்றும் பொருட்டு வாள் 
தாங்கிநின்ற பலவகைச் சேனைகளும் , அதற்காக முயற்சித் 
தவர்களுமெங்கே ? ஜனங்களுக்கு அக்கிரமஞ்செய்கவர்க 
ளும் , அனாதைக் குழந்தைகளின் முதலைப் புசித்தவர்களு 
மெங்கே ? ஆண்டவனுக்கு மாறு செய்துவிட்டு ஆண்டவன் 
அவர்களை மறந்து விட்டானென எண்ணினவர்களெங்கே ? 
ஆண்டவன் மீது சத்தியமாக அல்லா ( ஹ் ) அன்னவர்களை 
இவ்வுலகிலேயே நிலைத்திருக்கும்படி விட்டுவிடவில்லை . ஆயி 
னும் தன்னைச் சந்திக்குங்காலம் வருமளவும் அவர்கள் 
ஆயுளைப்பிற்படுத்தினான் . பின்னர் அவர்கள் இறந்தார்கள் . 
ரஜபு மாதத்தில் 

மாதத்தில் துஆ கேட்டது ஒப்புக்கொள்ளப்படு 
மென நமது பெருமான் ( ஸல் ) அவர்கள் திருவாய்மலர்ந்த 
ருளியுள்ளார்கள் . இரக்ஷகா ! உன்னிடத்திலிருந்து ரஹ் 
மத்தென்னும் கருணை செய்தருள்வாயாக : எங்களுடைய 
காரியங்களில் எங்களுக்கு நேர்வழி காண்பிப்பாயாக ! ஆமீன் . 

( நரகவாதிகள் ) " நாம் ( எச்சரிக்கைக்குச் ) செவிசாய்க் 
திச்சிந்தனை செய்திருப்போமாயின் ( இன்று ) எரிநரகவாதி 
களுள் ஆயிருக்கமாட்டோம் என்பார்கள் . ஆகவே , அவர் 
கள் தங்கள் குற்றத்தை ஒப்புக்கொள்வார்கள் ; எரிநரகவாதி 
களுக்கு ( அல்லாஹ்வின் கருணை ) தூரமானது . தமது இறை 
வனை மறைவிடத்தில் அஞ்சுவோர்களோவெனின் , நிச்சய 
மாக அவர்கள் மன்னிப்பும் சிறந்த சன்மானமும் பெறுவார் 
கள் . ( குர் ஆனின் வியாக்கியானம் , 67 : 10,11,12 . ) 


Socal 


தேன் 
ரஜபு மாதம் , 
மூன்றாம் குத்பா . 


POO 


PoDR 


ஜீவஜந்துக்களை உற்பத்திசெய்து அவைகளில் ஒவ் 
வொன்றின் தேவைகளையும் நன்குணர்ந்து அவைகட்குத் 
தகுந்த நன்கொடையளிப்பவனும் , அவைகளின் சௌகரியத் 
திற்காக இரவு பகலையும் , கெட்டியான கற்களினின்று 
இன்பமான் நீரையும் சிருஷ்டிப்பவனும் , சந்திரன் , சூரியன் 
வானம் , பூமி , கடல் , முதலிய யாவற்றையும் தன் வசத்தில் 
வைத்து அடக்கியாள்வதுடன் கடிதான வேதனை செய்ய 
சக்திபெற்றிருந்தும் , பாவிகளின் பாவங்களைப் பொறுத்து , 
தவ்பாவை ஒப்புக்கொள்பவனாகிய அல்லா( ஹ் ) வுக்கே 
புகழனைத்தும் உரியனவாகும் . அவனைத்தவிர வேறு ஆண் 
டவனில்லை ; அவன் தனித்தவன் ; இணை துணையற்றவன் , 
மனைவி மக்களற்றவன் எனவும் , நிச்சயமாய் நமது நாயகம் 
முஹம்மது ( ஸல் ) அவர்கள் ஆண்டவனின் அடிமையும் , அவ 
னது திருத்தூதரும் , நேர்வழியையும் , தெளிவான விஷயங் 
களையும் கொண்டுவந்து நமக்கு அருளிச்செய்தவர்களும் 
ஆவரெனவும் , சாக்ஷியம் பகருகிறேன் . அல்லா( ஹ் ) அன்ன 
வர்களின் மீதும் , அன்னாரின் தோழர் கிளைஞராதிகள் மீதும் 
சதா கருணையும் அளவிறந்த சாந்தியும் அருள்புரிவானாக ! 


irs 


ரஜபு- மூன்றாம் குத்பா . 


ஆண்டவனின் அடிமைகாள் ! பரிபூரண அறிவடைந்த 
வல்ல அரசனாகிய அல்லா( ஹ் ) வை பயந்து கொள்ளும்படி 
உங்களுக்கு முதலாவதாக உபதேசஞ் செய்கின்றேன் .. 
ஹராமானவைகளைப் புசிப்பதைவிட்டும் உங்களையும் 
என்னையும் விலக்குகிறேன் . அன்றியும் நன்மைகளையும் 
நேர்வழிகளையும் பெறுவதற்காக , பாபச்செயல்களை விட்டும் 
நீங்கள் விலகிக்கொள்ளும்படி உங்களுக்கு எக்சரிக்கை 
செய்கின்றேன் . 


கருணை 


மானிடர்காள் ! அல்லா ( ஹுதஆலா ) தன் கரு 
யால் இந்த ரஜபு மாதத்தை மேன்மைப்படுத்தி அதில் 
ரஹ்மத்தை இறக்குகின்றான் . ஆகிரத்திற்காக இம்மாதத்தில் 
வியாபாரஞ்செய்வது பல காரணங்களினாலும் மேலான 
தென்பதையுணர்ந்து நீங்கள் மரணமடையு முன் ஆண்டவ 
னிடத்தில் தவ்பாவென்னும் பாவம் பொறுக்குதலைத் தேடிக் 
கொள்ளுங்கள் . நிச்சயமாய் அல்லா( ஹுதஆலா) தவ்பாச் 
செய்பவர்களின் தவ்பாவை ஒப்புக்கொள்வான் . 

தவறின 
காரியங்களின் மீது பச்சாதாபப்பட்டுணர்பவன் ஜெயமடை 
வானாதலால் உங்கள் தவங்களில் தவறியவைகளின் மீதும் , 
குறைவுபட்டவைகளின் 

மீதும் பச்சாதாபப்படுங்கள் . 
அதைப் பூர்த்திசெய்யும் வழியைத்தேடுங்கள் . பாவச்சுமை 
களை இலகுவாக்கிக்கொள்ளுங்கள் . வெலைக்காரர்கள் , 
சம்பளக்காரர்கள் மீதும் பொதுவாக மனிதர்களடங்கலின் 
மீதும் இரக்கப்படுங்கள் . ஏனெனில் இரக்கமுள்ளவனே 
ஜயமடைந்தவனாவான் . சதகாவென்னும் தர்மம் முதலிய 
நன்மையான காரியங்களையே வியாபாரமாகச் 
கொள்ளுங்கள் . 


C 


செய்து 


ரஜபு - மீ மூன்றாம் குத்பா . 


119 


ஆயுள் நாட்கள் குறைந்து கொண்டே செல்லுகின்றன . 
நமது அமல்களென் னுந்தவங்களை யெழுதப்படும் ஏடுகள் 
நன்மைகளுக்குப் பதிலாய் பாவங்களால் நிறைக்கப்படுகின் 
றன . ( அதாவது பாவங்கள் அதிகப்பட்டுக்கொண்டே போ 
கின்றன ). நன்மைகளைச் செய்ய வயது போதாததாயிருக் 
கின்றது . ஆகவே தாமதிக்காது அதிவிரைவில் நன்மையைச் 
செய்து கொள்ளுங்கள் . 

சகோதரர்காள் ! இவ்வகன்ற உலகைவிட்டும் நெருக்க 
மான மண்ணறைக்குச் செல்ல பிரயாணமாகுங்காலம் வந்து 
விட்டது . கியாம நாளில் எழுப்புவதையும் விசாரணைக்காக 
அங்குவருவதையும் இலேசாகக்காண்கிறீர்கள் . 

ஆன்டவ 
னது அடிமைகளே ! கேள்விகணக்கு கொடுக்கும் நாளாகிய 
கியாமநாளளவில் வாருங்கள் என ஆண்டவன் ஆணைப்படி 
கூப்பிடுபவர் கூப்பிடுவார் . நல்ல அமல்களை நாம் தேடாதிருக் 
கும் பொழுதே வயதுகள் சென்று விட்டன. 

உலக ஆசை 
களிற் சிக்குண்டு , உபயோகமற்ற வழியில் இதைச் செய் 
வோம் அதைச் செய்வோமென்ற பேராவல் கொண்டு நாமிருப் 
பதால் பாவங்கள் நம்மீது குவிந்துவிட்டன . இரவும்பகலுஞ் 
சென்று கொண்டிருப்பதினால் உங்கள் வயது குறைவதைக் 
கவனித்தாவது உணர்ச்சிபெறவேண்டாமா ? கபர் , சிராதுல் 
முஸ்தகீம் பாலம் , கியாமநாளில் கணக்குக்கொடுத்தல் , முத 
லியவைகளை மறந்துவிட்டீர்கள் . தன்வயதினால் பிரயோஜனம் 
பெறாமல் காலங்கழித்தவனது வீண்காலத்திற்குயாது சொல் 
வேன் ! தவமென்னுங் கட்டுச்சா தமின்றி நீண்ட பிரயாணத் 
தை நாடியவனது துர்ப்பாக்கியத்திற்கு யாது சொல்வேன் ! 
வேதனைகளைவிட்டு தனது ஆத்மாவை ஈடேற்றமாக்குவதற்கு 


120 


ரஜபு - மீ மூன்றாம் குத்பா . 


0 


C 


பாடுபடாமல் , கெடுதியைச் செய்வதையே வழக்கமாக்கிக் 
கொண்டவனது பரிதாபத்திற்கு யாது சொல்வேன் ! 
அல்லா ( ஹ் ) வின் மீது சத்தியமாய் உங்களின் 

முதுகு 
கள் பாவத்தினாற் கனமாகிவிடும் காலம் சமீபித்து விடப் 
போகிறது . உங்களின் பாதங்கள் சருகி நரகத்தில் வீழ் 
வீர்கள் . எல்லாம் வல்ல அரசனாகிய அல்லா ( ஹுதஆலா ) 
வுக்கு அஞ்சி பயந்து ஆன்மாவை வேதனைக்குள்ளர்க்காமில் 
விடுவிக்கவனே ஜெபமடைந்தவனாவான் 

நபிகள் நாயகம் ( ஸல் ) அவர்கள் பின் வருமாறு திருவுள 
மாயுள்ளார்கள் : - " ரஜபு மாதத்தில் வியாழன் ,வெள்ளி ,சனி, 
( இம்) மூன்றுநாள் எவனொருவன் நோன்பு நோற்பானாகில் 
அல்லா ( ஹ் ) அன்னவனுக்கு தொளாயிரம் வருஷத்தின் 
வணக்கத்தை எழுதுவான் . ( அனஸ் - றலி , ஹதீஸ் ) 

அல்லா( ஹுதஆலா ) வை ஞாபகஞ்செய்வதினாலும் 
( திரு ) குர் ஆனில் நின்றும் நாம் ( சில வாக்கியங்களை ) இறக்கி 
வைத்ததினாலும் , ஈமான் கொண்டவர்களுக்கு அவர்களினிரு 
தயங்கள் பயப்படும் நேரம் வரவில்லையா ? இதற்கு முன் வே 
தத்தைக் கொடுக்கப்பட்டு ( அவர்களுக்கும் , அவர்களின் , 
தீர்க்கதரிசிகளுக்குமிடையில் ) நீண்டகாலஞ்சென்றதினால் 
அவர்களிருதயங்கள் வன்னெஞ்சாய் விட்டார்களே அவர் 
களைப்போல் ( மூமினானவர்களும் ) ஆய்விடாமலிருக்கும் நே 
ரம் வரவில்லையா ? அவர்களி ( வேதத்தைக் கொடுக்கப்பட்ட 
வர்களினின்றும் அநேகர் துர்நடத்தையுள்ளவர்கள் . ( அல் 
குர்ஆன் , 57:16 ) 


G 


ரஜபு மாதம் , 
நான்காம் குத்பா. 


உ 291 


தன்னைப்பயப்படும்படி எச்சரித்து வசிய்யத்துச்செய்து , 
ஒவ்வொரு வஸ்துக்களையும் நன்கறிந்து மட்டுப்பத்தியவ 
னும் , மானிடர்களை எல்லாவற்றைப் பார்க்கினும் அழகிய 
வடிவத்தில் பூரண சிருஷ்டியாக சிருஷ்டித்து , அவர்களுள் 
நபிகள் நாபகம் முஹம்மது ( ஸல் ) அவர்களின் உம்மத்துகளை 
எல்லா உம்மத்துக்களைப் பார்க்கினும் மேன்மைப்படுத்தியவ 
னும் , (இங்கனமே திருமறையிலும் அருள் செய்யப்பட் 
டிருக்கின்றது ) தன் திருத்தூதராகிய நபிபெருமான் ( ஸல் ) 
அவர்களை மகா மேன்மைவாய்ந்த பரிசுத்த ஸ்தலமாகிய ) 
க அபதுல்லாவினின்று பைதுல் முகத்தஸ் 

இரவில் 
அழைத்துச்சென்றவனுமாகிய அல்லா ( ஹ் ) வுக்கே புகழனைத் 
தும் உரியனவாகும் அவனைத்தவிர வேறு ஆண்டவனில்லை , 
அவன் தனித்தவன் , இணை துணையற்றவன் , மனைவி மக்களற் 
றவன் எனவும் ; நிச்சயமாய் நமது நாயகம் முஹம்மது ( ஸல் ) 
அவர்கள் ஆண்டவனின் அடிமையும் அவனது திருத்தூத 
ரும் , நேர்வழியையும் , தெளிவான விஷயங்களையும் கொண்டு 
வந்து நமக்கு அருளிச் செய்தவர்களும் ஆவரெனவும் சாக்ஷி 
யம் பகருகிறேன் . அல்லா ( ஹ் ) அன்னவர்களின் மீதும் , 


வரை 


16 


122 


ரஜபு - மீ நான்காம் குத்பா. 


அன்னாரின் தோழர் கிளைஞராதிகள் மீதும் , சதா கருணையும் , 
ஈடேற்றமும் , அளவிறந்த சாந்தியும் அருள்புரிவானாக ! 


ஆண்டவனின் அடிமைகளே ! பரிபூரண அறிவையுடை 
ந்த வல்ல அரசனாகிய அல்லா( ஹ் ) வைபயந்து கொள்ளும்படி 
உங்களுக்கு முதலாவதாக உபதேசஞ்செய்கின்றேன் . ஹரா 
மானவைகளைப் புசிப்பதைவிட்டும் உங்களையும் , என்னையும் 
விலக்குகின்றேன் . அன்றியும் நன்மைகளையும் , நேர்வழிகளை 
யும் , பெறுவதற்காக பாவச்செயல்களைவிட்டும் நீங்கள் வில 
கிக்கொள்ளும்படி உங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றேன் .. 

மானிடர்காள் ! உங்களின் இரக்ஷகனிடத்திலிருந்து 
உபந்நியாசமும் , ஹிருதயங்களில் உதிப்பவைகளுக்கு பரிகா 
ரமும்உங்களுக்கு வந்திருக்கின்றன . அதாவது திருமறையில் 
சொல்லிய பிரகாரம் 

பிரகாரம் உங்களின் நபியை மி அராஜுக்கு 
அழைத்துச்சென்றதாகும் . நபிகணாபகம் ( ஸல் ) அவர்களோடு 
இந்த மிஅராஜில் எவரேனும் கூட்டாக இருக்கவில்லை . அந் 
நபியவர்கட்கு விரோதமாயும் , அவர்களது நேரான வழியை 
விட்டு அப்புறப்பட்டவனாயு மிருப்பவனுக்கு தீங்குண்டாவ 
தாக . நபி ( ஸல் ) அவர்களை மிஅராஜுக்கு கொண்டுசெல்லப் 
பட்ட இரவில் தங்கள் இரக்ஷகனின் அரும் பெருந்திருஷ் 
டாந்தரங்களை எமது பிரான் கண்ணாற் கண்ணுற்றார்கள் . 
அன்றியும் நபிபெருமான் ( ஸல் ) அவர்களை எல்லா மானிடர் 
களைப்பார்க்கினும் மகா மேன்மையாக்கிவைத்தான் . 

பரிபூரண அறிவையுடைய வல்ல அரசனது ஆக்ஞைப் 
படி காரியாம்சங்களை எழுதும் அமரர்களின் எழுதுகோலின் 
சப்தங்கள் காதில் கேட்குமிடம்வரை சென்றார்கள் . மஅவா 


ரஜப - மீ நான்காம் குத்பா. 


123 


என்னும் சுவனத்துட்புகுந்து முன் தஹா வென்னும் விரு 
க்ஷம்வரைசென்றார்கள் . அங்கனம் நெருங்கிச்சென்றதானது 
அல்லா( ஹ் ) வுக்கு மிகசமீபமாயிருந்தது . ( தன்னளவில் 
முடி 
கவைத்து சமீபத்திலாக்கிய இறைவனே மகா தூய்மையுடை 
யவன் 
ன் ) நமது நபிகள் நாயகம் ( ஸல் ) அவர்களின் உம்மத்துக 
ளின் மீது அந்த இரவில் ஐம்பது நேரத்தொழுகையைக் கட 
மையாக்கி , அத்தொழுகையை தன் மதஊழியத்தின் அஸ்தி 
வாரமாக்கினான் . அதைக்கேட்டமாத்திரம் எமது பெருமான 
வர்கள் இரக்ஷகனிடத்தில் தங்கள் உம்மத்துகளுக்கு தொழு 
கைகளை குறைக்கும் பொருட்டு , ஐம்பது வேளையை ஐந்து 
வேளைத் தொழுகையாக்குமளவும் ( மூசா ( அலை ) இருக்கு 
மிடத்திற்கு திரும்பிவருவதும் செல்வதுமாக இருந்தார் 


கள் . 


அல்லா( ஹ் )வினடிமைகளே ! அல்லா( ஹ் ) வை பயந்து 
தக்வாச் செய்து கொள்ளுங்கள் . உங்களுக்கு ஐம்பது 
நேரத்தொழுகையை ஏற்படுத்திய கஷ்டத்தை நமது நபி 
பெருமான் ( ஸல் ) அவர்கள் நிவர்த்தி செய்ததை கவனித்து 
இவ்வைந்து நேரத்தொழுகையை கவனத்தோடு காப்பாற்றிக் 
கொள்ளுங்கள் . 

அப்பொழுது இறைவன் உங்களின் மீது 
கருணைபுரிவான் . 

நீங்கள் நற்காரியங்களைச் செய்து கொள் 
ளுங்கள் . நிச்சயமாய் அமல்களில் மிகநன்மை வாய்ந்ததும் 
மேன்மையானதும் தொழுகையே . அத்தொழுகையை 
கடைப்பிடித் தொழுகுங்காலையில் அதற்குயிரான மனோ 
அச்சத்தை உறுதியாய்ப் பிடித்துக்கொள்ளுங்கள் . ஏனெ 
னில் உள்ளச்சமின்றி ஹிருதயங்கள் வேறு முகமாயிருப்பவ 
னது தொழுகையை அல்லா( ஹுதஆலா ) ஏற்றுக்கொள்ள 


124 


ரஜபு- மீ நான்காம் குத்பா. 
மாட்டான் . அல்லா ( ஹூதஆலா) தன் திருமறையில் எவர் 
களைப்பற்றி அச்சமுறுத்தி யறிவித்திருக்கின்றானோ, அன்ன 
வர்களுடன் சம்மந்தப்படாமலிருப்பதைப்பற்றி உங்கள் 
மீதும் என்மீதும் பயப்படுகின்றேன் . திருமறையின் அவ் 
வச்சமுறுத்து தலினால் எவரது மனம் ஜீவசக்தியடைந்திருக் 
கின்றதோ அவரே உபந்நியாசபலனைப் பெறுவார் . அதாவது 
அவர்க( சென்று போன சாலிஹீன்களாகிய தவத்தினர்க ) 
ளுக்குப் பின் ஒரு கூட்டத்தினர் வருவார்கள் . அன்னவர் 
கள் சோம்பேறித்தனமாயும் கவனக்குறைவாயும் , தொழு 
கையை அறவே விட்டுவிடுவார்கள் ; அன்றியும் தங்களுக்கிஷ் 
டப்பட்டவைகளை துயர்ந்து நடப்பார்கள் . அன்னவர்கள் 
தாம் கையென்னும் நரகத்தைச் சந்திப்பவர்கள் . 

நமது நபிபெருமான் ( ஸல் ) அவர்கள் திருவளம் பற்றி 
இருக்கின்றார்கள் , அவையாவன : - தொழுகையானது மதத் 
கின் தூணாகும் ; எவனொருவன் தொழுகையை நியமமாகச் 
செய்து வருவானாகில் , அவன் மதத்தை நிலைநிறுத்தியவனா 
வான் . எவனொருவன் அதை விடுவானாகில் அவன் மதத்தை 
எட்டவனாவான் . ( ஹதீஸ் ) மேலும் ஒருவனின் வாயலுக் 
கருகில் ஒரு நதியோட , ஒவ்வொரு தினமும் ஐந்து நேரம் 
அந்நதியில் ஸ்நானஞ்செய்வானாகில் அவனின் சாரத்தில் 
அசுத்தங்களிருக்குமாவென அறிவியுங்களென நபிபிரான் 
( ஸல் ) அவர்கள் கேட்டார்கள் . அப்பொழுது சஹாபாக்க 
ளாகிய தோழர்கள் " ஸ்நானஞ் செய்தவனின் சரீரத்தில் 
யாதொரு அசுத்தங்களுமிருக்காது என விடைபகர்ந்தார் 
கள் . அப்பொழுது நபிபெருமான் ( ஸல் ) அவர்கள் " அந் 
நதியாகிறது ஐந்து வேளைத்தொழுகையாகும் ; அவைகளைக் 


CL 


ரஜபு - மீ நான்காம் குத்பா 


125 


கொண்டு அல்லா( ஹ ) பாவங்களை அழித்து விடுகிறான் " 
என அருளிச்செய்தார்கள் . ( ஹதீஸ் ) 

" மேன்மை தங்கிய கஅபதுல்லாவினின்றும் வளம் 
பொருந்திய பைதுல் முகத்தஸ் வரை நமது ( ஆண்டவனது ) 
அற்புதங்களை காட்டுவதற்காக தன்னடிமையாகிய ( முஹம் 
மது ஸல் ) அவர்களைக்கொண்டுச் சென்ற அல்லா ( ஹ் ) மிக 
தூய்மையுடையவன் நிச்சயமாய் அவன் யாவற்றையும் 
கேட்பவனும் ( நபிபெருமான் ( ஸல் ) அவர்களின் சொல் 
செயல்களை அறிபவனுமாயிருக்கின்றான் . ( அல் - குர் 
ஆன் , 17 : 1 ) 


D 


- 


DEMANN 
பத்து 

ஷஃபான் மாதம் , 
முதலாம் குத்பா. 

வ 


நமது நேத்திரங்களால் மட்டிடவும் , எண்ணங்களால் 
கணிக்கவும் , எவ்வித ஊசாட்டங்களாலும் மதித்தற்கரிய 
சக்தியுடையவனும் , அவனின் தன்மையையறிய முயன்ற 
அறிஞர்கள் திகைத்து , அவனின் துவக்கத்தை யோசிக்குங் 
கால் , எவ்விதமிருந்தான் , எப்பொழுதிருந்தான் , எவ்விட 
மிருந்தானென்பதைச் சொல்லமுடியாத் தன்மையுடைய 
வனுமாகிய அல்லா( ஹ் ) வுக்கே புகழனைத்தும் உரியனவாகும் . 
நிச்சயமாய் அல்லா ( ஹ் ) வைத் தவிர வேறு ஆண்டவனில்லை ; 
அவன் தனித்தவன் , இண துணையற்றவன் , உண்டான வஸ் 
துக்களை உண்டாகுமுன் அறிந்தவனெனவும் , நமது நாய 
கம் முகம்மது ( ஸல் ) அவர்கள் ஆண்டவனின் அடிமையும் 
அவளின் திருத்தூதரும் , தீர்க்கதரிசிகளென் னும் நபிமார் 
களையும் , ரசூல்மார்களையும் சிறப்பிக்க வந்தவர்களும் ஆவ 
ரெனவும் , சாக்ஷியம் பகருகிறேன் . அல்லா ( ஹ் ) அன்ன 
வர்களின் மீதும் , அன்னாரின் தோழர்கள் கிளைஞர்களின் 
மீதும் , கிருபாகடாக்ஷமும் , ஈடேற்றமும் அளவிறந்த சாந்தி 
யும் சதா சொரிவானாக ! 

அல்லா ( ஹ் )வினடிமைகளே ! அடக்கியாளும் சக்தி 
வாய்ந்த இறைவனையஞ்சி ஒழுகும்படி உங்களுக்கும் எனக்கும் 


0 


ஷஃபான்- முதலாம் குத்பா . 


121 


முதலாவதாக நற்போதனை செய்கின்றேன் . உண்மை 
யில் இறைவனையஞ்சி நடப்பதானது உச்சஸ்தானத்தை 
படைவதற்கும் அவனது கருணையைப் பெறுவதற்கும் 
காரணமாகும் . 


சகோதரர்காள் ! இறப்பென்னும் வழியில் நாமனை 
வோரும் நடந்தே தீரவேண்டும் . அடிமை ஆண்டான் என்ற 
வித்தியாசமின்றி கற்றோர் முதல் கல்லாதார் ஈறாக எல்லோ , 
ரையும் பிரதிதினமும் அவ்வழியாகிய மரணம் அழைக்கின் 
றது . 

வானம் பூமியிலுள்ள யாவரும் இவ்வழியில் நடப்ப 
தில் வித்தியாசமில்லை . வானங்கள் , அதில் வாசஞ்செய்ப 
வர்களான வானவர்களை விட்டொழிந்ததாயும் , பூமிகள் , 
அதிலுண்டானவைகளை வீழ்த்தியதாயும் , படைக்கப்பட்ட 
வைகளடங்கலும் மண்ணறையில் புதைத்தவைகளாயும் , 
இறைவன் காணும்படியான நாள் சமீபத்தில் வரும் . அந் 
நேரம் யாவராலும் வணங்கப்பட்ட ஒருவனான அல்லா( ஹ் ) 
வைத்தவிர வேறு எவரும் உண்டாயிருக்கமாட்டார்கள் . 
அப்பொழுது வம்பர்களை யடக்கியாளும் அரசனும் , இரக்ஷ 
கனுமாகிய அல்லா( ஹ் ) , இன்றைய தினம் இராஜாங்கம் 
யாருக்குடையது ? " என உரத்துச் சொல்லி பதிலுரைக்க 
யாருமின்றி , " தனித்த ஒருவனாகிய அல்லா ( ஹ் ) வுக் 
கன்றோ " என தானே பதிலுரைத்துக்கொள்வான் . பின்பு 
இஸ்ராயீலென்னும் மலக்காகிய தேவதூதரிடம் , வானங் 
களில் சப்தமிடும்படிக்கும் அவைகளை கிழிக்கும்படிக்கும் , 
அவைகளிலுள்ள நக்ஷத்திரங்களை வீழ்த்தும்படிக்கும் , 
முடிவாக 

அவைகளடங்கலையும் ஒடித்தெறியும்படிக்கும் 
உத்திரவிடுவான் . அறிவுடையோர்களே ! 

கடினமான 


28 


ஷஃபான் மீ முதலாம் குத்பா . 


நோவினைச்செய்யும்படியான உங்களின் இரக்ஷகனது செயலை 
சற்று சிந்தித்து உங்கள் அறிவைக்கொண்டு ஆழ்ந்துயோ 
சித்துப்பாருங்கள் . கபர்களாகிய மண்ணறைகள் அந்நேரம் 
இழுத்துக்கட்டப்பட்ட கூடாரத்திற்கு ஒப்பாய்விடும் . அத 
னுள் வல்லரசர்கள் , சிற்றரசர்கள் , தனவந்தர்கள் , ஏழைகள் 
ஆகிய எல்லோரும் சமமாகவே தங்கியிருப்பார்கள் . 

இவர்களில் முன்னோர் பின்னோர்களடங்களையும் சேக 
ரஞ்செய்து அல்லாஹுதஆலா கேள்வி கணக்குக்கேட்க 
நாடுவானாகில் அப்பொழுது தான் கபர்களாகிய மண்ணறை 
கள் பிளக்கும் . சிறி போர் பெரியோரடங்கலும் ஆண்டவ 
னின் சமுகத்தில் எழுந்து நிற்பார்கள் . அவ்விதம் நிற்கை 
யில் இறைவன் உண்மைபை அன்னவர்களின் பால் எடுத்துக் 
காட்டுவான் . அவர்களினின்றும் சிலருடைய முகங்கள் 
வெண்பையானவைகளாயும் பிரகாசமுடையவைகளாயும் , 
சிலமுகங்கள் கறுத்தவைகளாயும் காண்பீர்கள் . அந்நாளில் 
சிறியோர்கள் பயத்தினால் நரைத்திருக்கவும் , அடிமை ஆண் 
டானுடன் சமமாயிருக்கவும் பார்ப்பீர்கள் . அந்நாளில் தான் 
ஹைய்யுல் கையூமாகிய அல்லா ( ஹ் ) வெளித்தோற்றாவாகி 
நீதழுடையோனே அநீதமுடையோனைவிட்டும் ஈடேற்றம் 
பெறச்செய்வான் . 

ரஜப மாதமாகிறது அல்லா ( ஹ் )வின் மாதமாகும் : 
ஆண்டவன் , படைப்புகளடங்கலின்மீதும் தான் மேன்மை 
யாயிருப்பது போல் மற்ற மாதங்களடங்கலின்மீதும் இம் 
மாதத்தை மேன்மையாக்கினான் ஷஅபான் மாதம் என்னு 
டைய மாதமாகும் , நபிமார்களடங்கலின் மீதும் நான் மேன் 
மையாய் இருப்பது போல் , மற்ற மாதங்களை விட இம் 


G 


O 


ஷஃபான் -மீ முதலாம் குத்பா, 


129 


மாதத்தை மேன்மையாக்கினான் . ரம்ஸான் என் உம்மத்து 
களின் மாதமாகும் . மற்ற உம்மத்துகளடங்கலின் மீதும் 
என் உம்மத்துகள் மேன்மை பாயிருப்பது போல் , 
மாதத்தை மற்ற மாதங்களின் மீது மேன்மையாக்கினான் 
எனவும் , நிச்சயமாய் அல்லா( ஹ் ) ஷஅபான் மாதம் நடு 

ரவில் தன் கருணையைச் சொரிகின்றான் , தன் அடிமை 
களின் பாபங்களைப் பொறுக்கின்றான , அல்லா ( ஹ் ) வுக்கு 

ணை வைத்தவனையும் , குபாடகுணம் படைத்தவனையுந் 
தவிர , ( இன்னுமொரு றிவாயத்தில் கொலை செய்கிறவனை 
யும் , குபாடமுள்ளவனையுந்தவிர " எனவும் நபிகள் பெரு 
மான் ( ஸல் ) அவர்கள் அருளிச்செய்தார்கள் . ( ஹதீஸ் ) 

ஹாமீம் ( நன்மை தீமையை விவரிக்கும்படியான 
வேதத்தின் மீது ஆணையாக பரகத்துச்செய்யப்பட்ட இர 
வில் ( ஷஅபான் மாதம் 15 - ம் இரவாகிய பராஅத்திரவில் 
லவ்ஹுல்மஹ்பூலிலிருந்து முந்திய வானத்தளவில் ) நிச் 
சயமாய் அவ்வேதத்தை நாமிறக்கினோம் . 

மெய்யாகவே 
( அவ்வேதத்தைக்கொண்டு மானிடர்களை நாம் அச்ச 
முறுத்துகின்றோம் . அந்த இரவில் நமது பூரண அறிவின் 
படி ( ஒரு வருஷமுதல் மறு வருஷம்வரை நடைபெறவிருக் 
கும் ) ஒவ்வொரு காரியங்களையும் பிரிக்கப்படும் . நிச்சய 
மாய் நமது கருணையால் தீர்க்கத்தரிசிகளையனுப்பினோம் 
திட்டமாய் அல்லா ( ஹ் ) கேட்பவனும் , அறிபவனுமாயிருக் 
கின்றான் . ( அல்- குர் ஆன் , 44 : 1-6 ) 


17 


ce 


அ 


ஷஃபான் மாதம் ,, 


இரண்டாம் குத்பா . 


PN 


வ 


தயாளம் , அன்பு , உபகாரம் , கொடை ,விசுவாசம் ஆகிய 
சற்குணங்களுக்குறிய வல்ல அரசனும் , மனு ஜின்களாகிய 
இருவகுப்பினரைச் சிருஷ்டித்து , இவர்களுள் தன்னை ஞா 
பகஞ்செய்பவர்களைத் தானும் ஞாபகஞ்செய்பவனும் , தன் 
னிடம் நன்றி பாராட்டுபவர்கள் பால் தானும் நன்றி பாராட்டு 
கின்றவனும் , தன் மதத்திற்குபகாரஞ் செய்பவர்கட்குத் தா 
னு முபகாரஞ்செய்பவனும் , தன்னிடத்திற் பாவம் பொறுக் 
கேத் தேடுபவர்கட்குப் பாவம் பொறுப்பவனும் , ஷஃபான் 
மாதமாகிய இம்மாதத்தில் நன்மைகளை நம்மீது சொரிபவனு 
மாகிய அல்லா ( ஹ் ) வுக்கே புகழனைத்தும் உரியனவாகும் . 
நிச்சயமாய் அல்லா( ஹ் ) வைத் தவிர வேறு ஆண்டவனில்லை , 
அவன் தனித்தவன் , இணை துணையற்றவன் , உண்டான வஸ் 
துகளை உண்டாக்குமுன் அறிந்தவனெனவும் , நமது நாயகம் 
முஹம்மது ( ஸல் ) அவர்கள் ஆண்டவனது அடிமையும் , அவ 
னின் திருத்தூதரும் , தீர்க்கதரிசிகளென்னும் நபிமார்களை 
யும் , ரசூல்மார்களையும் சிறப்பிக்க வந்தவர்களும் ஆவரென 
வும் , சாக்ஷியம் பகருகிறேன் . அல்லா ( ஹ் ) அன்னவர் 
களின் மீதும் , அன்னாரின் தோழர்கள் கிளைஞர்களின் மீதும் , 


ஷஃபான் - மீ இரண்டாம் குத்பா . 


131 


கிருபாகடாக்ஷமும் , ஈடேற்றமும் , அளவிறந்த சாந்தியும் 
சதா சொரிவானாக ! 

அல்லா( ஹ் )வின் அடிமைகளே ! அடக்கியாளும் சக்தி 
வாய்ந்த இறைவனையஞ்சி ஒழுகும்படி உங்களுக்கும் எனக் 
கும் முதலாவதாக நற்போதனை செய்கின்றேன் . உண்மையில் 
இறைவனையஞ்சி நடப்பதானது உச்சஸ்தானத்தை யடை 
வதற்கும் அவனது , கருணையைப் பெறுவதற்கும் காரணமா 
கும் . 

சகோதரர்காள் ! நிச்சயமாய் மவுத்து நமக்கதிக சமீப 
மாயிருக்கிறதென்பதையும் , நம்மை சிருஷ்டித்த இரக்ஷகன் 
கம்மை நோக்கிக்கொண்டிருக்கிறானென்பதையும் , நீங்கள் 
நன்கறிவீர்கள் ; அங்கனமிருக்க நற்காரியங்களைப் பிந்திச் 
செய்வோமென தாமதஞ்செய்வதேன் ? உங்களின் வயது 
கள் குறைந்து நீங்கள் மரணத்தை எதிர்பார்த்தவர்களா 
யி ருந்தும் கவனக்குறைவினால் விளையாடிக்கொண்டிருக்கின் 
றீர்கள் . காதினால் எத்துணையோ உபந்நியாசங்களைக்கேம் 
டும் வீண் வேலைகளை நீக்குவதளவில் உங்கள் கவனத்தைச் 
செலுத்துவதில்லை . சுற்றத்தார் குடும்பத்தார்களினின்றும் 
உங்களுக்கு முன் சென்றவர்களின் நிலைமைகளை நீங்கள்சற்று 
சிந்தித்துப்பார்க்கவேண்டாமா ? உலககாரியங்கள் , மனிதர்க 
ளின் நிலைமைகள் , காலத்தின் போக்குகள் மாறுதலடைவதை 
நீங்கள் கவனித்து யோசிக்கவேண்டாமா ? உங்களுக்கு முன் 
னுள்ளவர்கள் தாங்கள் தேடிய பொருள்கள் மீதும் சந்ததி 
கள் மீதும் தமது ஞாபகத்தைச்செலுத்தியது மெய்யாகவே 
அவர்களை ஏமாற்றிவிட்டது ! எவ்வளவேர் அபாரவேலைகளைச் 
செய்து முடிக்கலாமென்று எண்ணியிருந்தனர் . அவ் 


. 


132 


ஷஃபான் - மீ . இரண்டாம் குத்பா. 


ன் 


வேலைகள் பூர்த்தியடையுமுன் மரணத்திற்காளாகி மவுத் 
தென்னுங்குடிப்பையருந்தினர் . அதேபோல் இப்புவியிலுள் 
ளோரடங்கலும் மரணித்தே தீரவேண்டும் அறிந்து கொள்ளுங் 
கள் ! நிச்சயமாய் ஷஅபான் மாதமாகிறது. பேன்மைவாய்ந்த 
நாட்களுடனும் , சன்மானம் நிறைந்த நேரங்களுடனும் , உங் 
கள் மீது நிழலிட்டிருக்கின்றது . இம்மாதத்தில் மூன்று நாள் 
நோன்பு நோற்றாவது இம்மாதத்தை மேன்மைப்படுத்தும் 
கள் . தவங்களை அதிகமாய்ச் செய்து சிறப்பியுங்கள் ; ஏழை 
எளியோர்கள் , அனாதைகள் , வஸ்திரமற்ற வறிஞர்கள் 
கேட்க வெட்கமடைந்து நானும் உறவினர்கள் , ஆகிய 
னவர்களுக்கு இச்சிறந்த மாதத்தில் உங்கள் திரவியத்தால் 
மனமிரங்கிச் சகாயஞ்செய்யுங்கள் . அல்லா ( ஹ் ) வினிடத் 
தில் உங்கள் பாவங்களுக்காக தவ்பாச் செய்யுங்கள் . அப் 
படிச் செய்வீர்களாகில் உண்மையாக அல்லா( ஹ் ) உங்கள் 
பாவங்களைப் பொறுத்து விடுவான் ; அதிசீக்கிரம் நம்மை 
ஏமாற்றிச் செல்லக்கூடிய , அழிந்து போகக்கூடிய , அற்ப 
வாழ்வாகிய இவ்வுலக ஆசையால் எமாந்து விடாதீர்கள் ; 
உயிருள்ள பொழுதே உங்களுக்காக நற்றவங்களை முற்படுத் 
திக்கொள்ளுங்கள் ! சபிக்கப்பட்ட ஷைதானாலேற்படும் 
ஊசாடுதல்களுக்கு தலைசாய்த்து நடக்காதீர்கள் . அறிந்து 
கொள்ளுங்கள் ! இரவும் பகலும் , செல்லும் அதிவேகத்தி 
னால் எவ்வளவு தூரமானவைகளையும் சமீபமாக்கிவிடும் . 
நீண்ட வயதுவரை யிருப்போமெனக் கருதவேண்டாம் . 
உங்களெண்ணங்களை அடைவீர்களென நினைக்கவேண்டாம் . 
மவுத்து உங்களின் உயிர் நரம்பைவிட உங்களுக்கு அதிக 
சமீபமாயிருக்கின்றது . ஜஹன்னமென்னும் நரகத்தின் 


ஷஃபான் -மீ இரண்டாம் குத்பா. 


135 


வேதனையை இறைவன் ஒவ்வொருநாளும் அதிகமாக்கிக் 
கொண்டே செல்லுகின்றான் . பாவஞ்செய்தவர்கள் இவ்வுல 
கத்திலேயே தவ்பாச் செய்துகொள்ள வில்லையேல் ஆண்ட 
வன் திருவடியை சந்திக்கும் பொழுது இவர்கள் மீது இறை 
வன் கோபமாகவே சந்திக்கநேரிடும் . சகோதரர்காள் ! உங்க 
ளுக்கு முன் சென்றவர்களில் அனேகர் இவ்வுலகை சதமாக 
நினைத்து உங்கள் செய்கைகளைப் போலவே செய்தார்கள் ; 
உங்களைப்பார்க்கினும் சற்று அதிகமாகவே பிரியம் வைத் 
தார்கள் , நீண்டகாலமிருந்து சுகம்பெறலாமெனக் கருதி 
னார்கள் ; தங்களுக்கு வேண்டிய பலசாதனங்களைச் சேகரித் 
தார்கள் , சேகரஞ் செய்யவுமிருந்தார்கள் ; அவர்களனை வரு 
மெங்கே ? முடிவாக மாண மடைந்தார்களன்றோ? அவர்கள் 
சம்பாதித்ததிலிருந்து கபனைத்தவிர யாதொன்றும் அவர் 
கட்குக் கிட்டவில்லையே ! இவ்வுண்மையை கவனித்து 
உணர்ச்சிபெறுவீர்களாக . 

" எவனொருவன் ஷஅபான் மாதத்தில் மூன்று நோன்பு 
நோற்பானாகில் கியாம நாளில் சுவன லோகத்தின் ஒட்டகை 
களிலொன்றின் மீது அல்லா ( ஹ் ) அவனை ஆரோகணிக்கச் 
செய்வான் . அவன் சுவனம்புகுதுமளவும் அவ்வொட்ட 
கத்தின் மீதே நீங்காமலிருப்பான் என நபிகள் பிரான் 
( ஸல் ) அவர்கள் அருளிச்செய்துள்ளார்கள் . ( ஹதீஸ் ) 

" சூரென்னுங் குழலில் ஒரே ஊது தலாக ஊதப்பட்டு , 
வானம் பூமிகளை ( ஆண்டவன் சக்தியால் ) உயர்த்தப்பட்டு , 
அவ்விரண்டையும் ( ஒன்றோடொன்று அடித்து ) உடைத்து 
சமமாக ஆக்கப்படுமாகில் அந்நேரந்தான் இறுதிநாளுண் 
டாகும் . " ( அல்- குர் ஆன் , 69 : 13,14 . ) 


. 


அ 


ஷஃபான் மாதம் , 
மூன்றும் குத்பா 


33 


ஐபுகளை 


எவருடைய ஆலோசனையும் உதவியுமின்றி மானிடரை 
சிருஷ்டித்தவனும் , அன்னவர்களை தாய்வயிற்றினின்றும் 
ஒன்று மறியாத நிலைமையில் வெளிப்படுத்தி , கேள்வி , பார் 
வை , அறிவு , முதலியவைகளாலுபகாரஞ்செய்து , தன்னதி 
காரத்தின் கீழ் அடக்கிவைத்து , அவர்களின் 
பறைத் துவைப்பதுடன் பாவம் பொறுக்கத்தேடி தன்னள 
வில்மீளும் தருணத்தில் பாவங்களைப் பொறுப்பவனும் , உல 
கத்திலுள்ள யாவற்றாலும் துதிக்கப்படுபவனுமாகிய அல் 
லா ( ஹ் ) வுக்கே புகழனைத்தும் உரியனவாகும் . நிச்சயமாய் 
அல்லா ( ஹ் ) வைத்தவிர வேறு ஆண்டவனில்லை ; அவன் 
தனித்தவன் ; இணை துணையற்றவன் , உண்டான வஸ்துகள் 
உண்டாகுமுன் அறிந்தவனெனவும் , நமது நாயகம் முஹம் 
மது ( ஸல் ) அவர்கள் ஆண்டவனது அடிமையும் , அவனின் 
திருத்தூ தரும் , தீர்க்கதரிசிகளென்னும் நபிமார்களையும் , 
ரசூல்மார்களையும் சிறப்பிக்கவந்தவர்களும் ஆவரெனவும் , 
சாக்ஷியம் பகருகிறேன் . அல்லா ( ஹ் ) அன்னவர்களின் 
மீதும் , அன்னாரின் தோழர்கள் கிளைஞர்களின் மீதும் , 
கிருபாகடாக்ஷமும் , ஈடேற்றமும் , அளவிறந்த சாந்தியும் 
சதா சொரிவானாக ! 


ஷஃடான் - மீ மூன்றாம் குத்பா. 


135 


அல்லர்( ஹ் )வின் அடிமைகளே ! அடக்கியாளும் சக்தி 
வாய்ந்த இறைவனையஞ்சி ஒழுகும்படி உங்களுக்கும் எனக் 
கும் முதலாவதாக நற்போதனை செய்கின்றேன் . உண்மையில் 
இறைவனையஞ்சி நடப்பதானது உச்சஸ்தானத்தை படை 
வதற்கும் அவனது கருணையைப் பெறுவதற்கும் காரண 
மாகும் 

அல்லா( ஹ் வினடிமைகாள் ! உங்களின் செல்வப் 
புத்திரர்கள் , தாய் தந்தைகள் , சகோதர சகோதரிகளெங்கே? 
நம்ருது ஷாத்தாது பிர்அவ்ன் ஆகிய வம்பர்களெங்கே ? உங்க 
ளுக்கு முன் இவ்வுலகில் ஆட்சிபுரிந்த அரசர்களெங்கே ? 
உலகமுழுவதிற்கும் ஒரே அரசராயிருந்த சுலைமான் ( அலை ) 
அவர்களின் இராஜாங்கமெங்கே ? பொதுக்காரியங்களிலீடு 
பட்ட பெருந்தன்மை படைத்தோர்களெங்கே ? ஆக எல் 
லோரும் தங்களுக்காக முற்படுத்திய நன்மை தீமையை 
மாத்திரம் சுமந்து சென்றுவிட்டனரன்றோ ? அடக்கியாளும் 
வல்ல அரசனாகிய அல்லா ( ஹ் ) அன்னவர்களின் கர்வத்தை 
யடக்கி அழித்துவிட்டானன்றோ? அங்கனம் அவர்களெல் 
லாம் அறிந்து மண்ணுக்கிரையானதைச் செவியுற்றும் நீங் 
கள் இவ்விஷயத்தில் ஆண்டவனளவில் தேவையற்றவர் 
களைப்போலிருக்கின்றீர்கள் . 

நித்திரையில் தான் மறதியென்றாலோ நீங்கள் விழித் 
திருத்தலும் நித்திரைக்குச் சமமாகவேயிருக்கின்றது . மறதி 
யும் கவனக்குறைவும் உங்களுக்குண்டாயிருக்கவில்லையேல் 
இவ்விஷயங்களை மெய்யாகவே நீங்கள் தெளிவாயறிந்து 
கொள்வீர்கள் . தீமையான கருமங்களை சம்பாதிப்பதில் உங் , 
கள் ஆயுள் முழுவதும் சென்றுவிட்டது . ஆனால் நன்மை 
களில் யாதொன்றையும் சம்பாதிக்க நீங்கள் பாடுபடுவதாய்த் 


136 


ஷஃபான்- மூன்றாம் குத்பா. 


O 


தோன்றவில்லை . அறிவுள்ளோரடங்கலும் மேலான பதவி 
யையடைவதற்கு அரும்பாடுபடுகின்றார்கள் 

ஆனால் நீங்க 
ளோ யாதொன்றும் தேவையற்றவர்களைப் போல் நன்மை 
யைச் சம்பாதிக்காமல் வீண்காலங்கழிக்கின்றீர்கள் . அறி 
ஞர்களடங்கலும் அல்லா( ஹ் )வினிடத்தில் ஈடேற்றத்தையும் 
நன் மதிப்பையும் பகாவென்னும் நியமமாயிருத்தலையும் , லாப 
மாய்க்கருதுகின்றீர்கள். சகோதரர்காள் ! காலங்கழிந்து உங் 
கள் வபதையழிப்பது இன்னும் உங்களை நித்திரையைவிட் 
டும் தட்டியெழுப்பவில்லையோ ? உறவினர் , சுற்றத்தார் , அயல் 
வீட்டார்களாகிய இவர்கள் மரணமடைவது உங்களுக்கு 
இன்னும் எச்சரிக்கை செய்யவில்லைபோலும் ! இவர்களடங் 
கலும் உங்களைப்பார்க்கிலும் உலகத்தளவில் அதிகபேராவல் 
வைத்திருந்தார்கள் . பரிதாபம் ! கடைசியாக அவர்கட்கு 
கபனைத்தவிர வேறுயாதொன்றும் கிட்டவில்லை . உலகத்தின் 
சுமைகளை இலேசாக்கினவர்கள் ஜெபமடைவார்கள் . உலகை 
வெறுத்தவர்களும் , அல்லா( ஹ் ) வுக்காக தவஞ்செய்தவர்க 
ளும் தங்களின் மேலான ஸ்தலத்திற்குச் சேருவார்கள் . நற் 
காரியங்களைச் செய்தவர்கட்கு நல்ல சன்மானமும் வெகுமதி 
யும் கிடைக்கும் . " நன்மை செய்தவர்களின் சன்மானம் நன் 
மையைத்தவிரவேறில்லை " ( அல்குர் ஆன் . ) அல்லா ( ஹ் ) வினடி 
மைகாள் ! அல்லா ( ஹ் ) வைபயப்படும்படி மீண்டுமொருமுறை 

ங்களுக்கு நற்போதனை செய்கின்றேன் . ஏனெனில் அல்லா 
( ஹ் ) வை பயப்படுவது கொண்டு சுவனம்புகுத இடமுண்டு. 
மேலும் பாவங்களை விட்டகலும்படி உங்களை வற்புறுத்து 
கின்றேன் . ஏனெனில் பாவங்களின் காரணத்தால் நரகம் 
புகுத நேரிடும் . ஏ ! மானிடனே ! நல்லோரடங்கலும் இரவு 


ஷஃடான்- மூன்றாம் குத்பா . 


137 


பகல் விழித்து தவஞ்செய்கின்றார்கள் ; நீ இவ்வுலகமென் 
னும் காட்டில் பரிதவிக்கின்றாய் . சிறு குழந்தைகளை நரைக் 
கச்செய்விக்கும் நாளாகிய கிபாமநாளில் , காலுக்கொன்று 
மில்லாதவனாயும் , நிர்வாணியாயும் , ஆண்டவன் சந்நிதானத் 
தில் நீ முன்னோக்குவதைத்தவிர வேறு யாதொன்றும் இவ் 

கில உனக்கு தரிபட்டிருக்கவில்லை யென்பதை நிச்சய 
மாபறிந்துகொள் 

ஒரு ஷஅபான் மாதத்திலிருந்து மறு . ஷஅபான் 
மாதம்வரையுள்ள சகலகாரியங்களையும் எழுதப்படுகின்றது ; 
ஒருவன் விவாகம் செய்வான் அவனுக்கு குழந்தைகள் பிறக்கு 
மென்பதுள்பட ; ஆனால் அவனுடைய பெயர் இறந்தவர் 
களுள் எழுதப்பட்டதாயிருக்கும் " என நபிபெருமான் ( ஸல் ) 
திருவுளமானார்கள் " மேலும் எவனொருவன் பெருநாளிர 
விலும் , ஷஅபான் பதினைந்தாமிரவிலும் வணங்குவானாகில் 
ஹிருதயங்களிறந்துவிடும் நாளில் அவனது ஹிருதயம் 
இறக்கமாட்டாதெனவும் நபிகள் பெருமான் ( ஸல் ) அருளிச் 
செய்தார்கள் . ( ஹதீஸ் . ) 

" நிச்சயமாய் நம்மை சந்திக்கவேண்டுமென்பதை ஆத 
சவுவைக்காமல் 

தாழ்ந்த உலகத்தைக்கொண்டு 
பொருந்தி அதைக்கொண்டே சமாதானமடைந்தவர்களும் , 
மேலும் நம்முடைய திருஷ்டாந்தரங்களைவிட்டும் கவனக் 
குறைவாயிருந்தவர்களும் , இவர்கள் சம்பாதித்ததன் காரன 
மாக இவர்களுக்கே வாசஸ்தலம் நரகமாகும் . 

( அல் - குர்ஆன் , 10 : 7,8. ) . 


18 


ஆ 


dea 

ஷஃபான் மாதம் , 
நான்காம் குத்பா. 

25 9ge 


ஒ 


உ 


இவ்வகன்ற கோளத்தையும் , அதிலுண்டானவைகள் 
டங்கலையும் , யாதொரு முன்மாதிரியின்றி சிருஷ்டித்தவ 
னும் , படைக்கப்பட்ட வஸ்துக்கள் யாவும் வணங்கப்படத் 
தகுதியற்றதாயிருக்க , அவனே அதற்குத் தகுதியானவன 
ருப்பவனும் , தன் பூரண வர்ணனைகளைக்கொண்டு தனக்கு 
நிகரில்லாத் தூய்மையானவனும் , நியமமாகிய சக்தியும் , அழி 
வில்லாத பெருமையும் , முடிவில்லாத தரிபாடும் உடைய 
வனுமாகிய அல்லா ( ஹ் ) வுக்கே புகழனைத்தும் உரியன 
வாகும் . நிச்சயமாய் அல்லா( ஹ் ) வைத் தவிர வேறு ஆண்ட 
வனில்லை ; அவன் தனித்தவன் , இணை துணையற்றவன் , உண் 
டான வஸ்துக்களை உண்டாகுமுன் அறிந்தவனெனவும் , 
நமது நாயகம் முகம்மது ( ஸல் ) அவர்கள் ஆண்டவனின் 
அடிமையும் அவனின் திருத்தூ தரும் , தீர்க்கதரிசிகளென் 
னும் நபிமார்களையும் , ரசூல்மார்களையும் சிறப்பிக்க வந்தவர் 
களும் ஆவரெனவும் , சாக்ஷியம் பகருகிறேன் . அல்லா( ஹ் ) 
அன்னவர்களின் மீதும் , அன்னாரின் தோழர்கள் கிளைஞர் 
களின் மீதும் , கிருபாகடாக்ஷமும் , ஈடேற்றமும் அளவிறந்த 
சாந்தியும் சதா சொரிவானாக ! 


ஷஃபான் மீ நான்காம் குத்பா. 


139 


அல்லாஹ் வின் அடிமைகளே ! அடக்கியாளும் சக்தி 
வாய்ந்த இறைவனையஞ்சி ஒழுகும்படி உங்களுக்கும் எனக் 
கும் முதலாவதாக நற்போதனை செய்கின்றேன் . உண்மை 
யில் இறைவனையஞ்சி நடப்பதானது உச்சஸ்தானத்தை 
யடைவதற்கும் அவனது கருணையைப் பெறுவதற்கும் 
காரணமாகும் . 

சகோதரர்காள் ! பொய் , புறம் , நம்பிக்கைத்து ரோகம் ,, 
பிறர் தூஷணை முதலிய துர்குணங்கள் உங்களினிருதயம் 
களைக்கவர்ந்து கொண்டிருக்கையில் , இவ்வற்பவுலகில் நீங்கள் 
எவ்வித எண்ணங்களை நிறைவேற்றிக்கொள்ள ஆவல் கொள் 
ளுகின்றீர்கள் ? எவ்வித வாக்குறுதி நிறைவேறுமெனக்கருது 
கின்றீர்கள் ? ஒன்றும் நிறைவேறாது . ஒவ்வொருவனும் 
தான் எவ்விதமாய் மனிதர்களுடன் புழங்குகின்றானோ அவ் 
விதமே அவனுடனும் புழங்கப்படும் . இம்மாய உலகின் 
பித்னாக்களை எவ்விதத்தாலும் மறுக்கமுடியுமா ? முடியாது . 
தவிர முஸீபத்தினால் நீங்கள் பிடிக்கப்பட்டிருப்பதற்குச் 
காரணம் உங்கள் கரங்களால் சம்பாதித்த பாவங்களன்றோ? 
கியாமநாளின் அடையாளங்களை 

நீங்கள் கண்கொண்டு 
பார்த்திருந்தும் , இன்னமும் அதன் கஷ்டங்கள் நடை 
பெறுங்காலம் வெகு தூரமென நினைக்கின்றீர்கள் . இறுதி 
நாளின் காரியங்கள் மறைவாயும் பஹிரங்கமாயும் வெளி 
யாகிக்கொண்டிருந்தும் உங்கள் இருதயங்களில் சற்றும் 
அதைப்பற்றிய சிந்தனையைக் காணோம் . அறிந்து கொள்வீர் 
களாக ! நிச்சயமாய் 

நீங்கள் பத்தாவது நூற்றாண்டைக் 
கடந்து விட்டீர்கள் . 

மெய்யாகவே ங்களுக்கு முன் 
னுள்ளவர்கள் இக்காலத்தை அதிகமாய்ப் பயந்து கொண்டு 


140 


ஷஃபான் - நான்காம் குத்பா. 


ஈண்டு 


நமது 


இருந்தார்கள் . இறுதிநாளின் அடையாளங்களில் சில 
வற்றை 

எடுத்துரைப்போம் . இக்காலத்தில் , 
சன்மார்க்கமாகிய வேதத்தினால் ஹராமாக்கப் 
பட்ட அநேக வஸ்துக்கள் ஹலாலெனக்கருதப்படுகின்றன . 
பாவங்கள் பஹிரங்கமாய்ச் செய்யப்படுகின்றன. கரையிலுங் 
கடலிலுஞ் சாதாரணமாய் அக்கிரமங்கள் நடைபெறகின் 
றன . இக்காலத்தில் நீதம் அதேமாயும் , மார்க்கத்தில் ஏவப் 
பட்ட கருமங்கள் அருவருக்கப்பட்டதாயும் காணப்படுகின் 
றன . தொழுகையை கோழி கொத்துவதற்கொப்பாய் முடித் 
தும் , ஹஜ்ஜை வியாபாரத்திற்கொப்பாய்ச் செய்தும் , தனம் 
படைத்தால் பெருமை பாராட்டியும் , வறுமை யுண்டானால் 
குப்ரையும் பொருட்படுத்தாது துணிந்து பேசியும் நடக்கும் 
காலமாகிவிட்டது . ஜாக்கிரதை ! இவ்விதம் நடைபெற 
வதின் காரணத்தால் பூமியின் மேல்பாகத்தைப்பார்க்கினும் 
அதனுள் பாகம் உங்களுக்கு அதிக நன்மையானதாகும் . 
எத்தனையோ செய்யவேண்டிய உண்மையான கருமங்களைச் 
செய்யாமலிருக்கின்றீர்கள் . ஆனால் 

ஆனால் நாளது வரை அகை 
நிவர்த்திசெய்யத் தேடினீர்களில்லை . எத்தனையோ தொழு 
கைகளைப் பழுதாக்கிவிட்டீர்கள் . இதுவரை 
நிவர்த்திசெய்யும் வழியை தேடினீர்களில்லை . உங்களிடத் 
தில் ரக்ஷிப்பைத்தேடிய எத்தனையோ எழைகளை எவ்விக 
உபகாரத்தைக்கொண்டும் நீங்கள் ரக்ஷித்தீர்களில்லை . 


அவைகளை 


சகோதரர்காள் ! இரக்ஷகனின் கிருபைவாய்ந்த இவ்விரு 
மாதங்களும் உங்களைவிட்டும்சென்றுவிட்டன . அவைகளின் 
பால் உங்கள் கவனத்தைச் செலுத்தாமல் வீண்காலங்கழித்து 
விட்டீர்கள் . இதோ ! உங்களுக்குமுன் அல்லா ( ஹ் )வின் 


ஷஃபான் - மீ நான்காம் குத்பா . 


141 


5 


அன்பும் கருணையும் நிறைந்த ரமலான் மாதம் 

வரப் 
போகின்றது . சென்று போன உங்களின் குறைகளை நிவர்த்தி 
செய்வதற்கு இதுவே தகுந்த தருணம் . 

தற்காக வேண் 
டிய பலசாதனங்களை இப்பொழுதிருந்தே தயார் செய்து 
கொள்ளுங்கள் . உங்களின் பாவங்களைப் பொறுக்கத்தேடி 
அல்லா( ஹ் )வினிடத்தில் கண்ணீர் சொரிந்தழுங்கள் . இர 
வும் பகலும் விழித்து உங்களுக்கு வேண்டிய கவங்களைச் 
செய்து கொள்ளுங்கள் . காலத்தைக்கவறவிட்டுப் பரிதாபப் ,, 
படுவது பயன் தராதென்பதை நீங்கள் உணரவேண்டும் . 

ஏ ! இரக்ஷகா , பெருமைவாய்ந்த இரண்டு மாதங்களுக் 
கிடையில் என்னைப்படைத்தாயே ! அதனாவெனக்கென்ன 
பயனிருக்கின்றதென ஷஃபான் பாகம் ஆண்டவனிடத்தில் 
விண்ணப்பித்துக்கொண்டது . அப்பொழுது திருவேத 
மாகிய குர்ஆனை உன்னில் ஓதும்படி கட்டளை செய்திருக் 
கின்றேனென இறைவன் சொல்லியுள்ளானென்று நபிகள் 
பெருமான் ( ஸல் ) அவர்கள் திருவாய்மலர்ந்தருளினார்கள் . 
( ம அமர் , ரலி-ஹதீஸ் ) 

" ( எ 

எனதருமை நபியே !) நீர் சொல்வீராக ! " ஏ நம்பிக் 
கையற்றவர்காள் ! நீங்கள் ( உங்களிஷ்டப்படி எதையுஞ்) 
செய்யுங்கள் . அல்லா ( ஹ் ) வும் , அவனது திருத்தூதர் 
முஹம்மது ( ஸல் ) அவர்களும் , நன்னம்பிக்கை கொண்டவர் 
களும் , (உங்களின் அமல்களை ) இனிப்பார்த்துக்கொள்வார் 
கள் . 

மறைந்தவஸ்துக்களையும் , வெளியான வஸ்துக்களை 
யும் , அறிபவனாகிய அல்லா ( ஹ் ) அளவில் ( உங்களெல்லோ 
ரையும் இனியெழுப்புவது கொண்டு அவ்வுலகத்திற்கு ) 
மீட்கப்படுவீர்கள் . அப்பொழுது நீங்கள் செய்த கருமங் 
களைத்தொட்டும் உங்களுக்கு அல்லா ( ஹ் ) கூலி கொடுப் 
பான் . ( அல்- குர்ஆன் , 9 : 105 .) 


ccan 


25 
நமலான் மாதம் , 


அ 


முதலாம் குத்பா. 

ஆ 


ODY 


PODS 


983 
திருவேதமாகிய குர்ஆன்ஷர்பை இந்த ரமலான் மாதத் 
திலிறக்கிவைத்து இம்மாதத்தின் மேன்மையை யதிகப் 
படுத்தி நமக்கு நன்மைகளைக் கொடுத்தருளியவனும் , நரக 
லோகத்தை மூடும்படி உத்திரவுசெய்து சுவனலோகத்தை 
திறந்துவைத்து இம்மாதத்தை ஜொலிக்கும்படி செய்து 
தன் உபகாரங்களை பூரணமாக்கியவனும் , கருணயையதிகப் 
படுத்தி பிழைகளைப் பொறுத்து இம்பாகத்தில் தன்னடிமை 
களுக்கு உபகாரஞ் செய்பவனும் , ஷைத்தான்களை படக்கி 
விலங்கிட்டு மற்ற மாதங்களை விட இம்மாதத்தை சிறப்பித்த 
வனுமாகிய அல்லா ( ஹ் ) வுக்கே புகழனைத்தும் உரியனவா 
கும் . நிச்சயமாய் அல்லா ( ஹ் ) வைத் தவிர வேறு ஆண்டவ 
ரில்லை , அவன் தனித்தவன் , இணை துணையற்றவன் என 
வும் , நமது பெருமான் முஹம்மது ( ஸல் ) அவர்கள் அல் 
லா ( ஹ் ) வினடிமையும் அவனது திருத்தூதரும் , திருத்தூத 
ராயவதரித்த யாவருக்கும் தலைவரும் ஆவரெனவும் , சாக்ஷி 
யம் பகருகிறேன் . அல்லா( ஹ் ) அவர்களின் மீதும் , அவர் 
களின் கிளைஞராதி தோழர்கள் இவர்களின் மீதும் நன்னம் 
பிக்கை வைத்தவர்களின் மீதும் , அளவிறந்த கிருபாகடாக்ஷ 
மும் ஈடேற்றமும் சாந்தியும் அருள் புரிவானாக ! 


றமலான் - மீ முதலாம் குத்பா. 


143 


அல்லா ( ஹ் )வினடிமைகளே ! முதலாவதாக எல்லாம் 
வல்ல இரக்ஷகனையஞ்சி நடந்து கொள்ளும்படி உங்களுக்கும் 
எனக்கும் . 

நற்போதனை செய்கின்றேன் . ஏனெனில் இஸ் 
லாத்தின் தாத்பரியமும் , மூலமந்திரமாகிய கலிமாவின் உட் 
பொருளுமிது தான் . 

மானிடர்காள் ! அருமைவாய்ந்த ஷஅபான் மாதம் உங் 
களை விட்டும் தவறிவிட்டது . உங்களிலெவரேனும் அம் 
மாதத்தில் தவஞ்செய்து அம்பாதத்தை மரியாதையுடன் 
அனுப்பியவர்களுண்டா ? இல்லை ; இதற்கடுத்து றமலான் 
மாதம் வந்திருக்கின்றது . 

. 

உங்களிலெவரேனும் தன்னிரு 
தயததைவிட்டு பாவங்களை அப்புறப்படுத்துபவர்களுண்டா ? 
அறிந்து கொள்ளுங்கள் ! நிச்சயமாயிது சிறப்பான மாத 
பாகும் . ஆ ! இதன் சிறப்பைப்பற்றி யாது சொல்வேன் ! 
இம்மாதத்தின் மகிமையைச் சற்று கேளுங்கள் . இம்மாதத் 
தில் நாம் செய்யும் அமல்களை அதிசீக்கிரம் ஒப்புக்கொள்ளப் 
படும் . நமது எண்ணங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் . 
நிலைமைகள் சீர்திருத்தமடையும் . பாவங்களைப் பொறுப் 
பது கொண்டு நம்மீது அல்லா ( ஹ் ) வின் கருணையதிகமாகும் . 
இம்மாதத்தை சிறப்பிப்பதற்காக சுவர்க்கத்தை திறந்து 
வைக்கப்படுகின்றது . நாகத்தை மூடப்படுகின்றது . பாவங் 
களைப் பொறுக்கப்படுகின்றது . அல்லா ( ஹ் ) வை பயப்படும் 
ஒவ்வொருவனுக்கும் அல்லா ( ஹ் ) வின் கருணையையும் நன் 
கொடையையுமளிக்கப்படும் இம்மாதமானது திருகுர் 
ஆனை இறக்கிவைத்து நம்மை பாவங்களைவிட்டும் சுத்த 
மாக்கி இறைவன் தன்னுபகாரங்களை அதிகப்படுத்திய மாத 
மாகும் . அளவில்லா மேன்மைகளும் , கணக்கிடற்கரிய 


144 


றமலான் - முதலாம் குத்பா . 


G 


அழகும் , மட்டிடற்கரிய இகபரசுகங்களுடன் அமைந்திருக் 
கும் மாதமாகுமிது . அல்லா( ஹ் ) வுக்காகவே நோன்பு 
நோற்று , நற்றவங்களைச் சேகரஞ் செய்யக்கருதி அழுது 
இறைஞ்சி , இம்மாதத்தில் தவஞ்செய்வதையே அத்தியா 
வசியமாக எண்ணி , அமல்களை ஆண்டவனிடத்தில் முற் 
படுத்திவைத்தவனது நற்பாக்கியத்திற்கு யாது சொல்வேன் ! 
விலக்கப்பட்ட கருமங்களாகிய துர்க்காரியங்களைச் செய்து 
பாவங்களை சேகரஞ்செய்து ஏமாந்து , பின்புதான் அறியா 
மல் திடீரென மரணம் வந்து சம்பவிக்கும் பொழுது , எவ் 
வித துணிபுடைய மல்லனாயிருந்தபோதிலும் அம்மா 
ணத்தை தன்னை விட்டு நீக்க இயலாதவனாகி , தன் வயது 
முழுதும் சம்பாதித்த அமல்களில் யாதொன்றும் உதவாதவ 

கி விடுபவனின் துர்ப்பாக்கியத்திற்கு யாது சொல்வேன் ! 
சகோதரர்காள் ! நன்றாபுணர்ந்து கொள்வீர்களாக ! 
னொருவன் நல்ல அமல்கள் செய்வானாகில் அல்லா ( ஹ் ) அவ 
னுடன் பிரியப்படுவதுடன் சுவர்க்கத்தையும் அவன் ஒதுங் 
கும் தானமாக்கிவிடுவான் . எவனொருவன் தீய அமல்களைச் 
செய்வானாகில் அல்லா( ஹ் ) அவன்மீது கோபமாகுவதுடன் 
நரகத்தையும் அவன் ஒதுங்கும் தானமாக்கிவிடுவான் 

றமலான் பிறை பிறந்துவிடுமாகில் அர்ஷ : குர்ஸி , 
வைகளினிடையிலுண்டானவைகள் அடங்கலும் சப்த 
மிட்டுச் சொல்லுவதாவது : - முஹம்மது ( ஸல் ) அவர்களின் 
உம்மத்துக்களுக்கு ஆண்டவனிடத்தில் மேன்மைகளுண்டா 
யிருக்கின்றன . ஆதலால் அன்னவர்கட்கே சோபனமுண் 
டாகுவதாக . இரவு , பகல் , சந்திர சூரியன் , நக்ஷத்திரங் 
கள் , பறவைகள் , மச்சங்கள் , முடிவாக சைத்தான்களைத் 


எவ 


I 


ரமலான் - மீ முதலாம் குத்பா 


. 


145 


தவிர உயிருள்ள வஸ்துக்களடங்கலும் அவர்களுக்கு 
பாவம் பொறுக்கத்தேடுகின்றன ; அவர்கள் நோன்புவைத்து 
விடியற்காலம் எழுந்திருப்பார்களாகில் அல்லா( ஹ் ) அவர் 
களிலெவரையும் சும்மாவிடுவதில்லை , பாவம் பொறுத்தே 
பொழிய . தவிர ஏ ! என் மலக்குகளாகிய வானவர்காள் ! 
இம்மாதத்தின் உங்களுடைய நோன்பு , துதித்தல் , ஆகிய 
வைகளின் சன்மானத்தை முஹம்மது ( ஸல் ) அவர்களின் 
உம்மத்துகளுக்கு கொடுத்து விடுங்களென அல்லா( ஹ் ) 
அருள் செய்வானென நபிகள் பெருமான் ( ஸல் ) அவர்கள் 
திருவாய்மலர்ந்தார்கள் . ( இப்னுஉமர் ரலி , ஹதீஸ் ) 


நேர்வழி காட்டுகிறதற்காகவும் , நேர்வழி காட்டும்படி 
யானவைகளிலிருந்தும் , நன்மை தீமையை பிரித்தறிவிக்கும் 
படியானவைகளிலிருந்தும் , தெளிவானவைகளாகவும் திரு 
குர்ஆனை இந்த ரமலானிலிறக்கப்பட்டது . 

உங்களில் ஒரு 
வன் இம்மாதத்தில் பிரயாணத்திலில்லாமலிருப்பானாகில் 

நோன்பு வைக்கவும் ; ஒருவன் நோயுற்போ 
அல்லது பிரயாணத்திலோ யிருப்பானாகில் , அந்நாள் 
களுக்கு பதிலாய் வேறுநாள்களில் நோன்பு நோற்கவும் ; 
அல்லா( ஹ் ) உங்களுக்கு இலகுவை நாடுகின்றான் , கஷ் 
டத்தை நாடவில்லை . ( அல்- குர் ஆன் , 2 : 185 . ) 


அவன் 


மஸ்அலா. 


நிய்யத்துச்செய்தல் , கிழக்கு வெளுத்தது முதல் சூரிய 
அஸ்தம் வரை யாதொன்றைப் புசிக்காமலும் குடிக்காமலும் , 
புணராமலும் இருத்தல் ஆகிய இவ்விரண்டும் ( பர்லுகள்) முக் 
கிய கடமைகள் . சஹர் செய்தல் , அதை பிற்படுத்திச்செய் 


19 


146 


றமலான் - மீ முதலாம் குத்பா. 


தல் , நோன்பு திறத்தல் , பேரீத்தம் பழத்தைக்கொண்டு 
நோன்பு திறத்தல் ஆகிய இவைகள் நோன்பின் சுன்னத்துகள் . 


யாதொன்றை எவ்வழியாலும் புசித்தல் , குடித்தல் , 
புணருதல் , வேண்டுமென்று வாந்திசெய்தல் ஆகிய இவைகள் 
விலக்கப்பட்டவைகள் ( நோன்பை முறிப்பவைகள் .) 


C 


0 


ஆ 25 


உன் කථිර 

றமலான் மாதம் , 
இரண்டாம் குத்பா. 


୭ 


எல்லா மாதங்களை விடறமலான் மாதத்தை மேன்மைப் 
படுத்தி , இம்மாதத்தில் தவ்ராத் இன்ஜீல் ஸபூர் வேதங்களை 
இறக்கிவைத்தது போல் திருவேதமாகிய குர்ஆனையும் இறக்கி 
வைத்தவனும் , சுவன உலகத்தில் பணிவிடைக்காக சிறுவர் 
களையும் , சுகந்தரும்படியான வஸ்துக்களையும் சிருஷ்டித்து , 
அதன் வாயல்களை இம்மாதத்தின் சிறப்பிற்காக திறந்து 
வைத்தவனும் , நம்பிக்கை வைத்தவர்களை விட்டும் நரகத்தை 
மூடி , நம்பிக்கையற்றவர்களுக்காக அதை தயார் செய்தவ 
னும் , இம்மாதத்தின் நோன்பை நம்மீது கடமைப்படுத்தி 
அதில் நோன்பு வைத்தவர்களின் கூலியை அதிகப்படுத்தி , 
அதில் நின்று வணங்குவதை மேன்மையாக்கி , அதற்கு அள 
வில்லாச்சன்மான மளிப்பவனுமாகிய அல்லா( ஹ்வுக்கே 
புகழனைத்தும் உரியனவாகும் . நிச்சயமாய் அல்லா( ஹ் ) வைத் 
தவிர வேறு ஆண்டவனில்லை ; அவன் தனித்தவன் , இணை 
துணையற்றவன் , எனவும் , நமது பெருமான் முஹம்மது 
( ஸல் ) அவர்கள் அல்லா( ஹ் )வினடிமையும் , அவனது 
திருத்தூதரும் திருத்தூதராயவதரித்த யாவருக்கும் தலை , 
வரும் ஆவரெனவும் சாக்ஷியம் பகருகிறேன் . அல்லா( ஹ் ) 
அவர்களின் மீதும் , அவர்களின் கிளைஞராதி தோழர்கள் , 


148 


றமலான் - இரண்டாம் குத்பா . 


அவர்களின் மீது நன்னம்பிக்கை வைத்தவர்களின் மீதும் அள 
விறந்த கிருபாகடாக்ஷமும் , ஈடேற்றமும் , சாந்தியும் அருள் 
புரிவானாக ! 

அல்லா ( ஹ் ) வினடிமைகாள் ! முதலாவதாக எல்லாம் 
வல்ல இரக்ஷகனையஞ்சி நடந்து கொள்ளும்படி உங்களுக்கும் 
எனக்கும் நற்போதனை செய்கின்றேன் . ஏனெனில் இஸ்லாத் 
தின் தாத்பரியமும் , மூலமந்திரமாகிய கலிமாவின் உட் 
பொருளுமிது தான் . 

சகோதரர்காள் ! நிச்சயமாய் உங்களிடத்தில் வந்திருக் 
கும் இம்மாதமாகிறது பரகத்தும் சந்தோஷம் நிறைந்த மாத 
பாகும் ; நன்மைகளால் நிறைந்ததும் , சன்மானத்தால் அதிக 
மானதுமான மாதமாகும் ; துஆவை ஒப்புக்கொள்ளப்படும் 
மாதமாகும் ; தவ்பாச் செய்தவனது தவ்பா நிறைவேறும் மா 
தமாகும் ; ஆகிரத்திற்காக வியாபாரஞ் செய்தால் நஷ்டமேற் 
படாத மாதமாகும் . நோன்பு நோற்பதின் கடமைகளையும் , 
அதன் மஸ்அலாக்களையும் நன்கறிந்து நோன்பு நோற்பவ 
னுக்கே சோபனமுண்டாவதாக ! இம்மாதத்தில் நின்று 
தவஞ்செய்வதின் கடமைகளையுணர்ந்தவனுக்கே சோபனம் ! 
யாவற்றையும் அறிபவனும் வல்ல அரசனுமாகிய அல்லா ( ஹ் ) 
வுக்காகவே தவஞ்செய்தவனது நற்பாக்கியமே நற்பாக்கியம் . 
நிச்சயமாய் வல்லமை பொருந்திய அல்லா( ஹ் ) பாவங்களைப் 
பொறுப்பவனும் நற்கூலி கொடுப்பவனுமாயிருக்கின்றான் . 

அல்லா ( ஹ் )வினடிமைகாள் ! அல்லா ( ஹ் ) வை பயந்து 
அவன் ஒப்புக்கொள்ளும்படியான அமல்களை அதிகப்படுத் 
திக்கொள்ளும்படி உங்களுக்கு நற்போதனை செய்கின்றேன் . 
அறிந்து கொள்ளுங்கள் ! பொய் , புறம் , கோள் , பொய்ச்சத் 


றமலான் -மீ இரண்டாம் குத்பா. 


149 


தியம் , பிறர் தூஷனை , நயவஞ்சகம் , சூது முதலியனவற்றால் 
உங்கள் நோம்புகளை நாசமாக்காமலிருக்கும்படி உங்களை 
விலக்குகின்றேன் . 

எத்துணையோ பசித்திருப்பவர்கள் 
பாவஞ்செய்வதனால் தங்களின் ஆன்மாக்களைப் பசிக்கும்படி 
செய்ததல்லாது வேறு யாதொரு பலனும் பெறுவதில்லை . 
எத்தனையோ நின்று தவஞ்செய்பவர்கள் தவஞ்செய்யும் 
முறையறியாமல் மாதொரு பிரயோஜனமுமின்றி தவத்தை 
அதிகப்படுத்துகின்றார்கள் . இவ்விரு வகுப்பினரும் தங்கள் 
தங்கள் தவஞ்செய்யுமுறைகளையறிதல் எவ்வளவு அத்தியா 
வசிய மென்பதை யுணர்வதில்லை . ( ஹராமான )விலக்கப்பட்ட 
வைகளால் நோன்பு திறப்பவனே ! நோன்புவைப்பதும் , திற 
ப்பதும் எதற்காகவென்பதை நீசெவ்வனே உணர்ந்தாயில்லை . 
ஆண்டவனை வணங்குவதில் ஏமாற்றமடைந்தவனே ! யாது 
காரணத்தால் நீ இவ்வித ஏமாற்றத்திற்குள்ளானாய் ? இச்சை 
யென்னும் காட்டில் திரிபவனே ! ஆண்டவனை வணங்காத 
காரணத்தால் உன் கபர் இருளடையுமென்பதை நினைந்து 
ஏன் நீ பயப்படவில்லை ? நபி பெருமான் ( ஸல் ) அவர்களின் 
காலத்திலில்லாத அநேக பித்அத்தான காரியங்களையும் பாவங் 
களையும் செய்பவனே ! அல்லா ( ஹ் ) எல்லாரைப்பார்க்கிலும் 
மிக உரோஷமுடையவனென்பதை நீ உணரவில்லையா ? அவ 
னது கோபம் கடுமையான தென்பதை நீ ஆராயவில்லையா ? 
" நிச்சயமாய் உன் இரக்ஷகனது பீடிப்பு மிக கடுமையானது 
என திருமறை கூறும் வாக்கியத்தை நீ கவனிக்கவில்லை போ 
லும் ! இவ்வற்ப உலகின் நாகரீகத்தில் மூழ்கினவனே ! இவ் 
வுலகம் ஏமாற்றக்கூடியதென்பதை நீ அறியவில்லையா ? நே 
ரான பாதையைவிட்டும் திரும்பினவனே ! நம்மனைவோரை 
யும் எழுப்பும் நாள் உண்டென்றெண்ணி எப்பொழுது தான் 


150 


றமலான் - மீ இரண்டாம் குத்பா . 


நேர்வழி பெறுவாய் ? அல்லா ( ஹ் ) வைப் பயந்து கொள் ! 
அல்லா ( ஹ் ) வைப் பயந்து கொள் !! உயிருள்ள பொழுதே 
உன்னாலியன்ற அமல்களைச்செய்து கொள் ! 


நபிபெருமான் ( ஸல் ) தங்களின் உபந்நியாசங்களில் 
ஒன்றில் அருளிச்செய்தார்கள் ; அது வருமாறு :-ஒருவன் 
இம்மாதத்தில் நோன்பு நோற்றவனுக்கு நோன்பு திறக்க பா 
தொன்றை கொடுப்பானாகில் அவ்வீகை அவனுடைய பாவங் 
கள் பொறுக்கப்படுவதற்கும் , நரகத்தைவிட்டும் அவனை விடு 
விப்பதற்கும் காரணமாகிவிடும் . ஒருவன் இம்மாதத்தில் நோ 
ன்பு நோற்றவனுக்கு யாதொன்றை அருந்தக்கொடுப்பானா 
கில் ஹவ்லுல்கவ்தர் என்னும் ஆற்றிலிருந்து சுவர்க்கம் புகு 
துமளவும் எந்நாளும் தாகத்தைக்கொடுக்காத குடிப்பை 
அவனுக்கு அல்லா ( ஹ் ) புகட்டுவான் . மேலும் புசிக்க அல் 
லது அருந்தக்கொடுத்த ஒருவன் ஒரு அடிமையை விடுவித் 
தவனுக்கொப்பாகவுமாவான் . ( ஹதீஸ் ) 
அல்லா( ஹ் ) வை பயந்து 

பயந்து நடந்தவர்களை சுவர்க்கத் 
கூட்டங்கூட்டமாய்க் கொண்டு செல்லப்படும் 
அதன் வாயல்கள் திறக்கப்பட்டதாயிருக்கும் நிலைமையில் 
அவர்கள் ( அஞ்சி நடந்தவர்கள் ) சுவர்க்கத்தளவில் வருவார் 
களாகில் சுவர்க்கத்தின் அதிபதிகளாகிய மலக்குகள் 
அன்னவர்கட்குச் சொல்லுவார்கள் " உங்கள் மீது ( ஆண்ட 
வனின் ) ஈடேற்றமும் , சாந்தியுமுண்டாவதாக ! நீங்கள் 
சுகம் பெற்றீர்கள். இதனுட்புகுந்து அழிவில்லாதகாலம் 
இருப்பீர்களாக என ( அப்பொழுது ) அவர்கள் ( சுவர்க்கம் 
புகுதுகிறவர்கள் ) சொல்லுவார்கள் : - " தன் வாக்குறுதியை 


களவில் 


றமலான் - மீ இரண்டாம் குத்பா. 


151 


கிய 


நிறைவேற்றி சுவனவுலகத்தை எங்களுக்கு பாத்தியமாக் 

அல்லா( ஹ் ) வுக்கே புகழனைத்தும் உரியனவாகும் " 
என . சுவர்க்கத்திலிருந்து நாம் நாடியவிடத்தை ( அவர் 
களுக்கு ) ஒதுங்கும் தானமாக்குவோம் . அமல் செய்தவர்க 
ளின் சன்மானம் மிக நல்லதாய்விட்டது . ( அல்- குர் ஆன் , 
39:73 , 74. ) 


S 


றமலான் மாதம் , 


மூன்றாம் குத்பா. 


PRI 


20 


ரமலான் மாதத்தை மற்றெல்லா மாதங்களை விட 
மேலானதென்று குறிப்பிட்டு , நல்ல வேலைகளும் அதிக 
நன்மைகளும் உற்பத்தியாகும் காலமாக ஆக்கிவைத்து 
இம்மாதத்தின் கவுரவத்தை நிரப்பமாக்கி , அதில் திருக் 
குர்ஆனை , மானிடர்களுக்கு நேர்வழிகாட்டியாயும் , உபந் 
நியாசமாயும் , அவர்களினிருதயங்களின் பாவங்களுக்கு 
பரிகாரமாயும் இறக்கிவைத்த அல்லா ( ஹ் ) வுக்கே புகழ 
னைத்தும் உரியனவாகும் . நிச்சயமாய் அல்லா ( ஹ் ) வைத் 
தவிர வேறு ஆண்டவனில்லை ; அவன் தனித்தவன் , இணை 
துணையற்றவன் எனவும் , நமது பெருமான் முகம்மது ( ஸல் ) 
அவர்கள் அல்லா ( ஹ் )வினடிமையும் , அவனது 

அவனது திருத் 
தூதரும் , திருத்தூதராயவதரித்த யாவருக்கும் தலைவரும் 
ஆவரெனவும் , சாக்ஷியம் பகருகிறேன் . அல்லா ( ஹ் ) அவர் 
களின் மீதும் , அவர்களின் கிளைஞராதி தோழர்கள் அவர் 
களின் மீது நன்னம்பிக்கை வைத்தவர்களின் மீதும் அள 
விறந்த கிருபாகடாக்ஷமும் , ஈடேற்றமும் சாந்தியும் அருள் 
புரிவானாக . 

அல்லா( ஹ் ) வினடிமைகாள் ! முதலாவதாக எல்லாம் 
வல்ல இரக்ஷகனையஞ்சி நடந்து கொள்ளும்படி உங்களுக் 


ரமலான் - மீ மூன்றாம் குத்பா. 


153 


கும் எனக்கும் நற்போதனை செய்கின்றேன் . ஏனெனில் 
இஸ்லாத்தின் தாத்பரியமும் , மூலமந்திரமாகிய கலிமாவின் 
உட்பொருளுமிது தான் . 


அல்லா( ஹ் வினடிமைகாள் ! எவனொருவன் ஆண்ட 
வான 

வணங்குவதில் தன் ஆன்மாவுக்கு சிரமத்தை யுண்டு 
பண்ணுவானாகில் , உண்மையில் அது சிரமமன்று . அப்ப 
டிச் செய்வது தன் ஆன்மாவை சௌக்கியத்திற்குள்ளாக்கு 
வதாகும் . மார்க்கத்தில் எவப்பட்டவைகளை எடுத்து 
நடப்பது கொண்டும் , விலக்கப்பட்டவைகளை தவிர்வது 
கொண்டும் , எவனொருவன் தன் ஆன்மாவை 

விலங்கிடுவா 
னாகில் , அப்படிச் செய்வது விலங்கிடுவதல்ல , உண்மையில் 
அவ்வான்மாவுக்கு பரலோகத்தில் சுகம் பெற வழிதேடுவ 
தாகும் . உங்களில் எவனொருவன் சுவன உலகம்புகுத 
தாடுவானாகில் அதிசீக்கிரம் தன்னுடைய பாவ நிவிர்த்திக் 
காக தவ்பாச்செய்து கொள்ளவும் ஏனெனில் இம்மாதத் 
தில் தவ்பாச் செய்வது சுவனலோகத்தின் திறவுகோலாகும் . 
அல்லா( ஹ் )வினடிமைகாள் ! அல்லா( ஹ் ) நீங்கள் செப்ப 
வைகளை நன்கறிபவனாதலால் அவனைப்பயந்து நடந்து 
கொள்ளுங்கள். சிறப்பாகிய இம்மாதத்தில் நோன்பு 
நோற்று , நின்று வணங்கி , சதகாவென்னும் தர்மங்களைச்செய் 
துகொள்ளுங்கள் . பந்துக்களுடன் சேர்ந்து அவர்களையுபச 
ரித்து , அனாதைகட்கும் , ஏழைகட்கும் உங்கள் சகாத்தென் 
னும் மார்க்கக்கடமையாகிய தர்மத்தைச் செய்து கொள் 

ளுங்கள் . ஏழைகளுக்கும் பந்துக்களில் சம்பாதிக்க இயலா 
தவர்களுக்கும் பசியாற்றி முஸ்லிம்களுக்கிடையில் சலாமை 
அதிகப்படுத்திக்கொள்ளுங்கள் . இரவு பகல் நியமமாக 


20 


154 


றமலான் - மீ மூன்றாம் குத்பா . 


சுவன 


குர்ஆனை ஓதிக்கொள்ளுங்கள் . இம்மாதத்தில் 
லோகத்தின் வாயல்கள் திறக்கப்பட்டு நரகலோகத்தின் 
வாயல்கள் மூடப்படுகின்றன . இம்மாதத்தில் அல்லா( ஹ் ) 
நம்மை பாவங்களை வீட்டு துப்பரவாக்கி தனது கிருபையைக் 
கொண்டு பகாரஞ்செய்கின்றான் . மானிடர்காள் ! கோள் 
சொல்லுவது கொண்டும் , புறம் பேசுவது கொண்டும் , தன் 
சகோதரனாகிய ஒரு முஸ்லிமுக்கு தொந்திரவுகொடுப்பவன் 
எதற்காக நோன்பு வைக்க வேண்டும் ? அப்படிச் செய்வதி 
னால் நோன்பு கூடாதென்பதை கண்டிப்பாயுணரவேண்டும் . 
தொழுகையில் ஆன்மா ஓரிடத்திலும் சரீரம் ஓரிடத்திலும் 
வைத்துக்கொண்டு தொழுபவன் எதற்காக தொழவேண்டும் ? 
அவ்விதம் தொழுவதில் கிட்டவேண்டிய பயன் கிட்டா 
தென்பதை நன்கறிதலவசியம் . ஹராமில் சம்பாதித்த 
சொத்தினால் எதற்காக தர்மம் செய்ய வேண்டும் ? 

அப்படி 
ஒருவன் செய்யும் தர்மத்தினால் எவ்வித பலனுமில்லாததி 
னால் அது தான் நிர்வாணமாயிருக்க பிறருக்கு ஆடையுடுத் 
துவது போலல்லவா ஆகின்றது ? மார்க்க சட்ட திட்டங் 
களையும் , பொது ஸ்தாபனங்களுக்குச் சம்பந்தமான மஸ் 
அலாக்களையும் , அறியாத ஒருவன் பொது ஸ்தாபனங்களில் 
ஏன் ஈடுபடவேண்டும் ? அப்படிச்செய்வதினால் தன்னைய 
பறி 
பாமல் அனேக பாபங்கள் வந்து சம்பவிக்குமென்பதை 
உணருதலவசியம் . " இவ்வுலகில் எவர்களது முயற்சி வழி 
தவறினதாயிருக்கின்றதோ அவர்கள் தாங்கள் செய்யும் 
வேலைகளை நன்மையாக கருதுகின்றார்கள் . இவர்கள் தாம் 
தமது இரக்ஷகனின் முகாந்தரங்களும் , அவனை சந்திப்பதும் 
பொய்யென்று கருதினவர்கள் ; அப்படிப் பொய்யாக கருதின 
காரணத்தினால் அவர்களின் அமல்கள் அழிந்துவிட்டன . 


ரமலான்- மூன்றாம் குத்பா . 


155 


14 


என 


இறுதிநாளையில் அல்லா( ஹ் )வினிடத்து அவர்களது அமல் 
களுக்கு எவ்வித மதிப்புமிராது என்பதாக அல்லா( ஹ் ) 
கன் திருமறையில் அருள் செய்திருப்பதை இவர்கள் உய்த் 
துணர்ந்திருக்கவேண்டாமா ? 

நோன்பு வைத்தவனது நித்திரையானது வணக்கம் 
அவனது வாய் மூடியிருத்தல் தஸ்பீஹ் ; அவனது அமல் 
களின் சன்மானம் இரட்டிப்பாக்கப்படும் ; அவன் ஆண்டகை . 
யிடத்தில் இறைஞ்சுவது ஒப்புக்கொள்ளப்படும் ; அவனது 
பாவங்கள் பொறுக்கப்படும் " 

நபிகள் திலகம் 
முஹம்மது ( ஸல் ) அவர்கள் அருளிச்செய்தார்கள் . ( ஹதீஸ் ) 

நிச்சயமாய் நாம் குர்ஆனை சிறப்பாகிய இரவில் இறக்கி 
வைத்தோம் . சிறப்பான இரவு 

2 
( நபியே ) நீர் அறிவீரா ? சிறப்பான இரவானது ஆயிரம் 
மாதங்களைப்பார்க்கிலும் மேலானது அவ்விரவில் ஜிப்ரயீலும் 
மலக்குகளும் தமது இரக்ஷகனது ஆக்ஞையினால் எல்லா 
விஷயங்களையுங்கொண்டு இறங்குகின்றார்கள் ; கிழக்கு 
வெளுக்கும் வரை இவ்விதமாய் மலக்குகள் இறங்குவது 
சாந்தியே ஒழிய வேறல்ல . ( அல் - குர்ஆன் , 97 : 1,5.) 


என்பதை 


உ 99 


றமலான் மாதம் , 
நான்காம் குத்பா . 
B 

* 


உ 


98 


தான் அழிவற்று பிறரையழிக்குஞ் சக்தியுள்ளவனும் , 
சந்திரன் பூரணமானபின் அதை குறையும்படிக்கும் மறை 
யும்படிக்கும் செய்பவனும் , அவ்விகமே உலகமுழுவதை 
யும் அதிலுண்டானவைகளையும் அதனதன் காலக்கிரமப்படி 
அழிப்பவனுமாகிய , அல்லா ( ஹ் ) வுக்கே புகழனைத்தும் உரி 
யனவாகும் . நிச்சயமாய் அல்லா ( ஹ் ) வைத் தவிர வேறு 
ஆண்டவனில்லை ; அவன் தனித்தவன் , இணை துணையற்ற 
வன் எனவும் , நமது பெருமான் முஹம்மது ( ஸல் ) அவர் 
கள் அல்லா ( ஹ் )வினடிமையும் , அவனது திருத்தூதரும் 
திருத்தூதராயவதரித்த யாவருக்கும் தலைவரும் ஆவரென 
வும் , சாக்ஷியம் பகருகிறேன் . அல்லா( ஹ் ) அவர்களின் 
மீதும் , அவர்களின் கிளைஞராதி தோழர்கள் , அவர்களின் 
மீது நன்னம்பிக்கை வைத்தவர்களின் மீதும் அளவிறந்த 
கிருபாகடாக்ஷமும் ஈடேற்றமும் சாந்தியும் அருள்புரி 
வானாக ! 


அல்லா ( ஹ் ) வினடிமைகாள் ! முதலாவதாக எல்லாம் 
வல்ல இரக்ஷகனையஞ்சி நடந்து கொள்ளும்படி உங்களுக் 
கும் எனக்கும் நற்போதனை செய்கின்றேன் . ஏனெனில் 


றமலான் - மீ நான்காம் குத்பா 


15-7 


இஸ்லாத்தின் தாத்பரியமும் , மூலமந்திரமாகிய கலிமாவின் 
உட்பொருளுமிது தான் . 


றன் . 


அல்லா( ஹ் ) வினடிமைகாள் ! றமலான் மாதத்தில் 
பெரும்பாகம் சென்று விட்டதென்பதை நீங்களறிவீர்கள் 
ஷவ்வால் மாதம் வருவதற்கு சொற்ப நாள் தாமிருக்கின் 

இந்த றமலான் மாதம் வந்தும் வராதது போலவே 
சென்றுவிட்டது ... இம்மாதத்தை ஆகரிக்காமலும் கவனி 
யாமலும் கெடுதிகள் செய்தவன் மீது கெடுதியைக் கொண் 
டும் , கவனித்து நன்மைகளைச் செய்தவனுக்கு நலவைக் 
கொண்டும் , இம்மாதம் ஆண்டகையிடத்தில் சாக்ஷிபகரும் . 
ஆனதால் இம்மாதத்தில் வணங்குவது கொண்டு சம்பாதித் 
துக் கொள்ளுங்கள் . சகோதரர்காள் ! மனப்புழுக்கம் , 
பொறாமை , மோசஞ்செய்தல் , ஆகியவைகளைவிட்டும் பபப் 
படுங்கள் . இம்மாதத்திலிருந்து எஞ்சியிருக்கும் நாட்களில் 
முயற்சித்து நன்மையைப் பெற்றுக் கொள்ளுங்கள் . பிரியம் 
வைக்கவேண்டிய இம்மாதத்தின் பிந்திய நாட்களை பெருஞ் 
செல்வமாக நினைத்து இறுதி நாளுக்காக அதில் வேண்டி 
யதை சம்பாதியுங்கள் . அறிந்து கொள்வீர்களாக ! நிச்சய 
மாய் அந்நாளாகிறது கடுமையாக பயமுறுத்தும்படியான 
நாளாகும் . இம்மாதத்தை , சினேகிதர்களை பயணமனுப்பு 
வதுபோல் பயணமனுப்புங்கள் மேலும் சொல்லுங்கள் : 
" ஏ தவாபுடைய மாதமே ! பாவங்கள் பொறுக்கப்படும் 
மாதமே ! குர்ஆன் இறங்கின மாதமே ! நின்று வணக்கம் 
புரியப்படும்மாதமே ! அனாதைகள் இருக்கப்படும் மாதமே ! 
தராவீஹின் மாதமே ! நன்மைகள் அதிகமாகும் மாதமே ! 
திக்ரு , தஸ்பீஹ்களின் மாதமே ! பாவங்கள் அழிந்து விடும் 


153 


ரமலான் - மீ நான்காம் குத்பா 


எவனது 


அவ 


மாதமே ! அல்லா ( ஹ் ) எங்களின் இருதயங்களை உன்னை 
விட்டு மிரளும்படி செய்யாமலிருப்பானாக ! உன்னுடைய 
நாட்கள் எங்கள் மீது நிபமமாக இருக்கவேண்டிற்றே ! எங் 
கள் பள்ளிகள் உன்னால் நன்மைகளைக்கொண்டு நிரம்பி 
யிருந்தன . 

எங்கள் தீபங்கள் உன்னால் பிரகாசங்களைக் 
கொண்டு ரம்மியமாயிருந்தன. எங்களுடைய பாவங்கள் 
உன்னால் பொறுக்கப்பட்டன. பேவதரித்த காரணத்தினால் 

நன்மைகள் ஒப்புக்கொள்ளப்பட்டதோ 
னுக்கே சோபனமுண்டாவதாக ! அறிந்துகொள்ளுங்கள் ! 
இதோ உங்களுக்கு முன் பெருமை வாய்ந்த இரவு வாப் 
போகின்றது ; இவ்விரவு ஆயிரம் மாதங்களைப்பார்க்கினும் 
மேலானது . 

இவ்விரவில் நின்று வணங்குபவர்களின் சன் 
மானம் அளவிட முடியாது ; இவ்விரவில் தவ்பாச் செய்ப 
வன் பாவங்கள் முழுவதும் கரிந்து போம் ; மன்னிப்புத்தேடு 
பவர்களின் குற்றங்கள் நிவர்த்தியாகும் . 

ஆகையால் நீங் 
கள் உங்களின் வயதில் அறிந்தும் அறியாமலும் செய்த 
குற்றங்களை ஆண்டவனிடத்தில் அழுது மன்னிக்கத்தேடுங் 

அவைகளுக்கு பதிலாய் நன்மைகளைத் தேடிக்கொள் 
ளுங்கள் . அடுத்த வருஷம் இம்மாதம் வரும்வரை நாமி 
ருப்போமென்பது நிச்சயமல்ல . உங்கள் பொருள்கள் 
அழியாமலிருக்கும் பொருட்டும் , அபிவிருத்தியடையும் 
பொருட்டும் , விகிதப்படி தகுதியானவர்களுக்கு ஜகாத்தைக் 
கொடுத்து உங்கள் கடமையைத் தீர்த்துக்கொள்ளுங்கள் . 


கள . 


G 


நபிகள் பெருமான் ( ஸல் ) அவர்கள் அருளிச்செய் 
துள்ளார்கள் : - றமலான் மாதத் ( தின் வணக்கத்தை வானம் 
பூமிக்கிடையில் தொங்கவிடப்படும் ; பித்தருடைய சதகாவை 


ரமலான் - மீ நான்காம் குத்பா. 


159 


CS 


கொடுக்காதவரையில் அது உயர்த்தப்படமாட்டாது என . 
மேலும் அருளிச்செய்தார்கள் : - " ரமலான் மாகத்தினுள் 
அடங்கியிருக்கும் நன்மைகளை எனது உம்மத்துக்கள் அறிந் 
திருப்பார்களாகில் , வருஷ முழுவதும் றமலானாயிருக்கக் 
கோருவார்கள் என . மேலும் அருளிச் செய்தார்கள் : - " றம் 
லானின் ஒவ்வொரு இரவிலும் நரகத்தைவிட்டு ஆயிரம் பேர் 
களை அல்லா ( ஹ் ) விடுதலை செய்கின்றான் றமலான் கடைசி 
இரவில் சென்ற இரவுகளடங்கலின் எண்ணிக்கையுடைய 
அவ்வளவு பேர்களை விடுதலை செய்கின்றான் . அல்லா ( ஹ் ) 
வானங்களைப் பேசும்படி உத்திரவு செய்வானாகில் , " றமலா 
னில் நோன்பு வைத்தவனுக்கு சுவர்க்கமுண்டு " என ( அவ் 
வானங்கள் ) சாக்ஷிபகர்ந்துவிடும் . ( ஹதீஸ் ) 

"நின்றவர்களாகவும் , இருந்தவர்களாகவும் , படுத்தவர் 
களாகவும் அல்லா ( ஹ் ) வை ஞாபகஞ்செய்யும்படியான அறி 
ஞர்களுக்கு , வானம் பூமிகளை சிருஷ்டித்ததிலும் , இரவு 
பகல் மாறி மாறி வருவதிலும் , திருஷ்டாந்தரமுண்டாயி 
ருக்கின்றது . மேலும் வானம் பூமிகளை உண்டுபண்ணின 
தில் அவர்கள் சிந்தனை செய்வார்கள் (பின்பு சொல்லுவார் 
கள் ) " ஏ எங்களின் இரக்ஷகா ! இவைகளை நீ வீணாக சிருஷ் 
டிக்கவில்லை , மிக தூய்மையுடையவன் , ஆன தால் நரகத் 
தின் வேதனையைவிட்டும் எங்களை நீ காப்பாற்றுவாயாக . 
( அல்- குர் ஆன் , 3 : 189,190 ) 


s 


Mool 


ஈதுல் பிதர் , என்னும் 
நோன்புப் பெருநாள் குத்பா . 


P 


25 


பொறுமை , சக்தி , பாவங்களை மறைக்குதல் ஆகிய 
குணங்களையுடைய வல்ல அரசனும் , தனது ஆதிக்கோர் 
ஆரம்பமும் , அந்தத்திற்கோர் முடிவுமில்லாதவனும் , சர்வ 
சக்தியையுடையவனுமாகிய அல்லா( ஹ் ) வுக்கே புகழனைத் 
தும் உரியன வாகும் . நிச்சபமாய் அல்லாஹ்வைத்தவிர 
வேறு ஆண்டவனில்லை . அவன் தனித்தவன் , இணை துணை 
யற்றவன் எனவும் , நமது பெருமான் முஹம்மது ( ஸல் ) 
அவர்கள் அல்லா( ஹ் )வினடிமையும் , அவனது திருத் 
தூதரும் திருத்தூதராயவதரித்த யாவருக்கும் தலைவரும் 
ஆவரெனவும் , சாக்ஷியம் பகருகிறேன் . அல்லா ( ஹ் ) 
அவர்களின் மீதும் , அவர்களின் கிளைஞராதி தோழர்கள் , 
அவர்களின் மீது நன்னம்பிக்கை வைத்தவர்களின் மீதும் , 
அளவிறந்த கிருபா கடாக்ஷமும் , ஈடேற்றமும் , சாந்தியும் 
அருள்புரிவானாக ! 

அல்லா( ஹ் )வினடிமைகளே ! முதலாவதாக எல்லாம் 
வல்ல இரக்ஷகனையஞ்சி நடந்து கொள்ளும்படி உங்களுக்கும் 
எனக்கும் நற்போதனை 

செய்கின்றேன் . 

ஏனெனில் 
ஸ்லாத்தின் தாத்பரியமும் , மூலமந்திரமாகிய கலிமாவின் 
உட்பொருளுமிது தான் . 


எதுல் பிதர் , என்னும் நோன்புப் பெருநாள் குத்பா. 161 

மானிடர்காள் ! இன்றைய தினம் பெருமைவாய்ந்த 
நாளாகும் . சிறப்புற்ற பெருநாளாகிய இன்றைய தினத்தில் 
புசிப்பதை அல்லா( ஹ் ) உங்களுக்கு ஆகுமாக்கினான் . 
இன்றைய தினத்தில் நோன்பு வைப்பதை ஹராமாக்கினான் . 
சிறப்புற்ற றமலானை இந்த நாளைக்கொண்டு முடித்தான் . 
அல்லா( ஹ் வின் மேன்மைவாய்ந்த வீட்டளவில் ஹஜ்ஜு 
செய்வதற்குள்ள மாதங்கள் பிறந்து விட்டன: 

ஆகையால் 
இன்றைய தினமானது அல்லா ( ஹ் ) வை நீங்கள் தூய்மைப் 
படுத்து தலென்னும் தஸ்பீஹ் , துதித்தலென்னும் தஹ்மீத், 
ஓர்மைப்படுத்து தலென்னும் தஹ்லில் , பெருமைப்படுத்துத 
லென்னும் தஃலீம் , கண்ணியப்படுத்து தலென்னும் தம்ஜீத் 
செய்யும் நாள் . உங்கள் இரக்ஷகனை இன்று நீங்கள் தஸ்பீஹ் 
செய்துகொள்ளுங்கள் . அவனை மென்மைப்படுத்தி அவ 
னளவில் தவ்பாச் செய்து பாவம் பொறுக்கத்தேடுங்கள் . 
அறிந்து கொள்ளுங்கள் ! நீச்சயமாய் இஸ்லாமிய மாதமாகிய 
இம்மாதத்தை அல்லா( ஹ் ) உங்களுக்கு உவப்புடன் அளித் 

இதைக்கொண்டு உங்களுக்கு உதவி புரிந்து 
முஸ்லிம்களென உங்களுக்கு நாமமுஞ்சூட்டினான் . அல் 
லா ( ஹ் )வின் தக்வாவென்னும் கயிற்றை ஒருவன் உறுதி 
யாய்ப் பிடிப்பானாகில் , அவன் மிகுதமான நன்மையைக் 
கொடுக்கப்பட்டவனாவான் . ஒருவன் நன்னப்பிக்கை வைத் 
தவனாய் ஆகிறத்தைக் கருதி அதற்கென்றே முயற்சி 
செய்வானாகில் அவன் தான் அவனுடைய முயற்சிக்குத் 
தகுந்த 

கொடுக்கப்பெற்றவனாவான் . 
அல்லா ( ஹ் ) நம்மீது கடமையாக்கின அவனுடைய ஏவல் . 
களை எடுத்து நடப்பதளவில் விரைவாகச் செல்லுங்கள் . 
பித்ருடைய சதகாவை நிறைவேற்றுங்கள் . 


தான் . 


கூலி 


எனவே 


அதை நிறை 


21 


162 ஈதுல் பிதர் , என்னும் நோன்புப் பெருநாள் குத்பா 


வேற்றுவதில் சிரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் . சிறு பாவம் 
பெரும்பாவம் , அறிந்தறியாமல் செய்தபாவங்களை விட்டுவிலகி 
சுத்தமாக சம்பாதித்த முதலிலிருந்து உங்களின் சம்ரக்ஷணைக் 
குட்பட்ட ஆண் , பெண் , குழந்தைகளுக்காக பித்ராக் கொடுங் 
கள் . அவ்விதம் கொடுப்பதானது , அல்லா( ஹ் ) நாடுவானா 
கில் உங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாகவும் , உங்களு 
டைய நோன்புகள் ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு காரணமாக 
வும் ஆகிவிடும் . ஹனபீ இமாமாகிய அபூஹனீபா ( ரஹி ) 
அவர்களின் மத்ஹபின் பிரகாரம் , கோதுமை , அதன் மாவு , 
திராக்ஷைப்பழம் இவைகளிலிருந்து ( இராக்தேசத்தின் ) 
படியால் அரைப்படியும் , பேரீத்தம்பழம் தொலிக்கோதுமை 
இவைகளிலிருந்து ஒரு படியும் கொடுக்கவேண்டும் . ஹனபி 
மத்ஹ பின் பிரகாரம் ஒருவனின் மனைவியும் , அவனின் 
பாலிகான (பருவமடைந்த ) குழந்தைகளும் தவிர , தனக் 
காகவும் , தன் சிறு குழந்தைகளுக்காகவும் , அடிமைகளுக் 
காகவும் , பித்ராக் கொடுப்பது வாஜிபு ( கடமை) மேல் 
சொல்லிய வஸ்துக்கள் புழக்கமில்லாத நம்தேசத்தில் அதன் 
கிரயத்தை ஏழைகளுக்கு கொடுத்து விடவேண்டும் . ( ஆனால் 
இவ்விதம் பித்ராக் கொடுப்பது வாஜிபென்பது சொத்துக்கு 
மீறின கடனில்லாமல் , இருக்கும் வீடும் , உடுத்தும் 
ஆடையும் , தொழிலாளியாயிருந்தால் அவன் தொழிலுக் 
குரிய சாமான்களும் , ஏறுவாகனமும் நீங்கலாக ஜகாத் 
கொடுப்பது கடமையாகும் படியான 200 திரஹம் ( இங்கி 
லீஷ் ரூபாய்க்கு 38 ம் சில்லரையும் ) ஐவேஜ் உள்ளவனுக்குத் 
தான் ). ஒருவன் இவ்விதம் பித்ராக் கொடுப்பானாகில் அவன் 
நேரானவழியில்நடந்தவனாவான் . ஷாபியீமத்ஹபின் பிரகாரம் 
மேல் சொன்னவைகள் போல் குடியிருக்கும் வீடு , ஏறும் 


. 


ஈதுல் பிதர் , என்னும் நோன்புப் பெருநாள் குத்பா . 163 


C6 


வாகனம் தொழிலாளிகள் சாமான் நீங்கலாக , கடன் முதலி 
யவைகளில்லாமல் அன்று இரவு பகல் சாப்பாட்டுக்கு மேல் 
பட்ட ஐவேஜுள்ள ஒவ்வொருவனும் , தனக்காகவும் , தன் 
குழந்தைகளில் சிறுவர்களுக்காகவும் , அடிமைகளுக்காகவும் , 
மனைவியின் வேலையாளுக்காகவும் , தன் சம்ரக்ஷணையிலிருக் 
கும்படியான தாய் தந்தை பெரிய குழந்தைகளுக்காகவும் , 
அவரவர் தேசத்தில் தின்னக்கூடியவைகளிலிருந்து மிகுந்து 
புழக்கமுள்ள தானியத்திலிருந்து , உமி , பதர் , முதலிய 
நீக்கும்படியான வஸ்துக்கள் நீக்கப்பட்ட , நான்கு 
சிரங்கை தானியம் கொடுக்கவேண்டும் . இப்படிச் செய்பவன் 
மீது அல்லா( ஹ் ) தன் கிருபையையும் , உபகாரத்தையும் , 
அருள் புரிவானாக . 

நபிகள் பெருமான் ( ஸல் ) அவர்கள் திருவாய்மலர்ந்தரு 
ளினார்கள் . ஒருவன் றமலான் மாதம் நோன்பு நோற்று 
அதனுடன் ஷவ்வால் மாதத்தின் ஆறு நோன்புகளையும் ,, 
நோற்பானாகில் , வருஷமுழுதும் நோன்பு பிடித்தவனைப்போ 
லாவான் , " என . மேலும் அருளிச்செய்தார்கள் :- ஒருவன் 
பெருநாளன்று அல்லா( ஹ் ) வுக்கு மாறுசெய்வானாகில் , 
கியாம நாளன்று அல்லா ( ஹ் ) வுக்கு மாறு செய்தவனுக் 
கொப்பாவான் என . ( ஹதீஸ் ) 

மஸ்அலா . பெருநாளன்று ஸ்நானஞ்செய்வதும் , மிஸ் 
வாக்குச் செய்வதும் , வாசனை பூசுவதும் , தன்னிடத்திலுள்ள 
வஸ்திரங்களில் நல்லதை அணிவதும் , சுர்மாபோடுவதும் , 
பெருநாள் தொழுகை தொழுமுன் பேரித்தம்பழத்தை ஒற் 
றையாக தின்பதும் , தொழுமுன் பித்ராவைக்கொடுப்பதும் , 
முஸ்தஹப்பு . குறிப்பு :-தொழுதபின் கொடுத்தாலும் 
கூடும் . கொடுக்காவிட்டால் அவனைவிட்டும் அக்கடன் தீராது . 


அ 


ஆ 
ஷவ்வால் மாதம் , 
முதலாம் குத்பா. 


age 


ஆற்றல் , அன்பு , பாவம் பொறுத்தல் , கூலி கொடுத்தல் , 
விஷயங்களை யோசனை செய்தல் , ஆகிய குணங்களையுடைய 
வனும் , வானம் பூமிகளையும் , ஒளிவு இருளையும் சிருஷ்டித்த 
வனும் , ஹஜ்ஜுடைய மாதங்களுக்கு துவக்கமாக இம்மா 
தத்தையாக்கி மேன்மைப்படுத்தியவனுமாகிய அல்லா ( ஹ் ) 
வுக்கே புகழனைத்தும்உரியனவாகும் . நிச்சயமாய் அல்லா ( ஹ் ) 
வைத்தவிர வேறு ஆண்டவனில்லை , அவன் தனித்தவன் , 
இணை துணையற்றவன் , எனவும் ; நமது பெருமான் முஹம் 
மது ( ஸல் ) அவர்கள் அல்லா( ஹ் வினடிமையும் அவனது 
திருத்தூ தரும் , திருத்தூதராயவதரித்த யாவருக்கும் தலை 
வரும் ஆவரெனவும் , சாக்ஷியம் பகருகிறேன் . அல்லா( ஹ் ) 
அவர்களின் மீதும் , அவர்களின் கிளைஞராதி தோழர்கள் , 
அவர்களின் மீது நன்னம்பிக்கை வைத்தவர்களின் மீதும் , 
அளவிறந்த கடாக்ஷமும் , ஈடேற்றமும் , சாந்தியும் அருள் 
புரிவானாக ! 


3 


அல்லா ( ஹ் )வினடிமைகாள் ! உங்களுக்கும் எனக்கும் 
முதலாவதாக அல்லா ( ஹ் ) வைப் பயந்து கொள்ளும்படி நல் 
லுபதேசம் செய்கின்றேன் . ஏனெனில் , அல்லா ( ஹ் ) வைப் 


ஷவ்வால்- முதலாம் குத்பா . 


165 


பயப்படுவது நமது கடமையாயும் நம்மை மேலான நிலைமைக் 
குக் கொண்டுவரும்படியான தாயும் இருக்கின்றது . 


அவனை 


மானிடர்காள் ! அல்லா ( ஹ் )வினால் நமக்களிக்கப்பட்ட 
உபகாரங்களுக்காக அவன்பால் நன்றி செலுத்துங்கள் .. 
அல்லா( ஹ் ) வை ஞாபகஞ்செய்வதில் உங்களின் நாவுகளை 
உபயோகித்துக்கொள்ளுங்கள் . ஏனெனில் , 
ஞாபகஞ்செய்பவனே நற்பாக்கியமுள்ளவனாவான் 

உங்க 
ளுக்கு தேவையானவைகளை தேடுவதில் அல்லா ( ஹ் ) வையே 
நாடுங்கள் . ஏனெனில் , அவன் கேட்காமல் கொடுப்பவன் , 
அவனை நாடிய பேர்களை ஏமாற்றத்திற்கு உள்ளாக்குபவ 
னன்று என்று அல்லா( ஹ் ) வை பெருமைப்படுத்துங்கள் . 
அல்லா( ஹ் ) அதிக அன்புள்ளவன் . அவனைப் பெருமை 
யாக்குபவர்களை , நரகத்திலிட்டு வேதனை செய்வதில்லை . முன் 
னெற்றியின் உரோமங்களையும் , கால்களையும் பிடிக்கப்பட்டு 
நரகத்திலிடும்படியாகிய அந்தாளை பயந்து கொள்ளுங்கள் . 
றமலான் மாதம் சென்றுவிட்டதென சொல்லவேண்டாம் . 
அப்பொழுது ஹராமான வேலைகளை ஹலாலென கருதிவிடு 
வீர்கள் . எந்த மாதத்திலும் அல்லா( ஹ் ) வுக்கு மாறு 
செய்பவனை அவன் பிரியப்படுவதில்லை . எக்காலத்தும் , எந் 
நோத்தும் அவனுக்கு வழிப்படுபவனையே அல்லா ( ஹ் ) பிரி 
யபப்டுகிறான் . அல்லா ( ஹ் ) வை பிரியமாக்கிவைக்கும் செய் 
கைகளால் இம்மாதத்தை வரவேற்புச்செய்யுங்கள் . சதகா 
கொடுப்பதனால் அல்லா( ஹ் ) அளவில் சமீபித்துக்கொள் 
ளுங்கள் . அறிந்துகொள்ளுங்கள் . அழிவே அதிகமாயிருக் 
கின்றது . 

நிலைப்பாட்டிற்கு எவ்வித வழியுமில்லை. 
என்னும் கற்பனை முடிவடைந்து விட்டது . அதில் எவ்வித 


கலா 


166 


ஷவ்வால் - மீ முதலாம் குத்பா . 


பேதகமுமில்லை . மரணமென்னும் கடல் அலைவீசிக்கொண் 
டிருக்கிறது . 

எனவே அதில் நமது அறிவிற்கெட்டக்கூடிய 
ஆதாரங்களொன்றம் செல்லுவதில்லை ஒரு உத்தமன் அல் 
லது ஒரு சிறந்த வம்சத்தைச் சார்ந்தவன் , அல்லது ஒரு 
மதிப்பையுடையவன் , அல்லது ஒரு அழகிய முகத்தை 
யுடையவன் மரணத்தைவிட்டும் தப்பியிருத்தல் கூடுமாயின் , 
பூரண வேதத்தையளித்த நமது பெருமான் முகம்மது ( ஸல் ) 
அவர்கள் அம்மரணத்தைவிட்டு தப்பித்திருக்க விசேஷ 
உரிமை பெற்றவர்களாக இருந்தார்கள் . ஆனால் அவர்களும் 
மரணத்தை அநுபவித்தார்கள் . 


அபூஹுரைரா ( றலி ) அவர்கள் நபிகள் நாயகம் ( ஸல் ) 
அவர்கள் அருளிச்செய்ததாய் சொன்னார்கள் : - " மானிடர் 
காள் ! உங்கள் மீது ஹஜ்ஜை அல்லா ( ஹ ) விதியாக்கி இருக் 
கின்றான் என . அப்பொழுது ஒருவர் அல்லா( ஹ் )வின் 
திருத்தூதரே ! ஒவ்வொரு ஆண்டிலுமா ? என வினவினார் . 
அப்பொழுது அம்மனிதர் (இவ்வார்த்தையை ) மூன்று 
தடவை சொல்லும்வரை நபிபெருமான் ( ஸல் ) அவர்கள் 
மௌனமாயிருந்தார்கள் . பின்பு அருளிச்செய்தார்கள் . 
" ஆம் , என்பதாக (உமக்குச் ) சொல்லிவிடுவேனாகில் உங்கள் 
மீது ஹஜ்ஜு ( பிரதி வருஷமும் ) கடமையாகிவிடும் . ஆனால் 
நீங்கள் அதற்கு சக்திபெறமாட்டீர்கள் என . ( முஸ்லிம் ) 
மேலும் நபிபெருமான் ( ஸல் ) அவர்கள் அருளிச்செய் 
தார்கள் . கொல்லனின் உலையானது இரும்பின் அழுக்கு 
களை நீக்கிவிடுவது போல் ஹஜ்ஜும், உம்ராவும் , வறுமை 
யையும் , பாவங்களையும் , நீக்கிவிடும் " 

மேலும் , 
அருளிச்செய்தார்கள் : - " ஹஜ்ஜு செய்பவன் போகும் 


என . 


ஷவ்வால் - மீ முதலாம் குத்பா. 


167 


பொழுதும் மீண்டுவரும்பொழுதும் , அல்லா ( ஹ் )வின் பாது 
காவலில் இருக்கின்றான் என . ( ஹதீஸ் ) 

மாறு செய்தவர்கள் , அன்னவர்கட்கு ஜஹன்னமென் 
னும் நரகமுண்டாயிருக்கின்றது . அவர்கள் மீது ( மவுத்தை ) 
ஏற்படுத்தப்படுவதில்லை அப்படிச் செய்வோமாகில் , அன்ன 
வர்கள் இறந்து விடுவார்கள் . நாகத்தின் வேதனையையும் அவர் 
களைவிட்டு லேசுபடுத்தப்படமாட்டாது . ஒவ்வொரு மாறு 
செய்பவர்களுக்கும் இவ்விதமாகவே கூலி கொடுப்போம் . 
அவர்கள் நரகத்தில் , " எங்களின் இரக்ஷகா எங்களை வெளிப் 
படுத்துவாயாக ! இனி நாங்கள் செய்து கொண்டிருந்ததை 
விட நல்ல அமல்களைச் செய்வோம் என சப்தமிடுவார்கள் . 
( அப்பொழுது பதில்கிடைக்கும் ) சிந்திக்கக்கூடியவன் அதில் 
( உலகில் ) சிந்திக்கப் போதுமான அவ்வளவு சாவகாசத்தை 
உங்களுக்கு நாம் வயதாக கொடுத்திருக்கவில்லையா ? மேலும் 
உங்களிடத்தில் அச்சமுறுத்தும்படியானவர் வரவில்லையா ? 
ஆதலின் அனுபவியுங்கள் . ஏனெனில் அக்கிரமக்காரர் 
களுக்கு ( இங்கு ) உதவிபுரிவோரில்லை . 

( அல் - குர்ஆன் , 35:36 , 37. ) 


உ 


Sacs 


5 


போன் 
ஷவ்வால் மாதம் , 
இரண்டாம் குத்பா. 


Poo 


லவ்ஹு , கலம் , மனிதர் முதலியவைகளை சிருஷ்டித்த 
வனும் , தன் அடிமைகள் தங்களின் தவறுகளையுணர்ந்து 
விசனித்து கெஞ்சிக் கேட்கும் நேரத்தில் பொறுக்கும்படி 
யான பொறுமையுடையவனும் , தன் அரசாக்ஷியில் பெரு 
மையுடையவனும் , தன் அடிமைகளின் கஷ்டங்களை அவர் 
கள் முறையிடும்பொழுது அவர்கள் மீது உட்கிருபை செய் 
யும் கொடையாளனும் , தன்னுடைய மேன்மையாக்கப்பட்ட 
வீட்டளவில் ஹஜ்ஜு செய்வதைக் கடமையாக்கிய பரா 
பரனுமாகிய அல்லா( ஹ் ) வுக்கே புகழனைத்தும் உரியனவா 
கும் . நிச்சயமாய் அல்வா ( ஹ் ) வைத் தவிர வேறு ஆண்டவ 
னில்லை , அவன் தனித்தவன் , இணை துணையற்றவன் என 
வும் , நமது பெருமான் முஹம்மது ( ஸல் ) அவர்கள் அல் 
லா ( ஹ் ) வினடிமையும் , அவனது திருத்தூ தரும் , திருத்தூத 
ராயவதரித்த யாவருக்கும் தலைவரும் ஆவரெனவும் , சாக்ஷி 
யம் பகருகிறேன் . அல்லா ( ஹ் ) அவர்களின் மீதும் , அவர் 
களின் கிளைஞராதி தோழர்கள் அவர்களின் மீது நன்னம் 
பிக்கை வைத்தவர்களின் மீதும் அளவிறந்த கிருபாகடாக்ஷ 
மும் , ஈடேற்றமும் சாந்தியும் அருள்புரிவாகை! 


0 


G 


O 


ஷவ்வால் - இரண்டாம் குத்பா . 


169 


எனிடர்காள் ! அறிந்துகொள்வீர்களாக ! நிச்சயமாய் 
உங்கள் மீது கடமையாக்கப்பட்டதைச் செய்யும்படி உங் 
களை அழைக்கிறேன் . ஆதலால் மரணத்திற்கு முன் அவ் 
வேலைகளை விரைந்து செய்யுங்கள் . மரணித்தபின் , வருந்து 

பயன் தராதென்பது நீங்கள் நன்கறிந்த விஷயம் . 
நன்மை தீமை சிறியதாயினும் பெரியதாயினும் நீங்கள் கூலி 
கொடுக்கப்பெறுவீர்கள் . இச்சைப்பட்டு இன்பம் அநும் 
விக்க விரும்பிச்செய்த ஹராமான ( விலக்கப்பட்ட ) காரியம் 
களுக்காக வேதனை செய்யப்படுவீர்கள் . ஒருவன் ஹஜ்ஜு 
செய்வதற்காக ஒரு தர்ஹம் ( ஏறக்குறைய நாலணா) செலவு 
செய்வானாகில் அவன் ஆயிரம் திர்ஹம் செலவு செய்தவனுக் 
கொப்பாவான் . ஹஜ்ஜாகிறது இஸ்லாத்தின் மூல கருமங் 
களில் ஒன்றென்பதை நீங்களறிவீர்கள் . மேலும் நபிபெரு 
மான் ( ஸல் ) அவர்கள் அருளிச்செய்திருக்கிறார்கள் . அதா 

" மேன்மையான கஅபத்துல்லாவுக்குப் போகக்கூடிய 
வாகனத்தையும் , பொருளையும் ஒருவன் வைத்துக்கொண்டு 
ஹஜ்ஜு செய்யாமலிருப்பானாகில் , ஹஜ்ஜை விட்டதின் 
பேரில் அவனை நரகத்திலிட்டு வேதனை செய்யப்படும் , என . 
ஹலாலான ( பரிசுத்தமான ) முதலினின்றும் ஹஜ்ஜு செய் 
பவனது நற்பாக்கியத்திற்கு யாது சொல்வேன் ? அல்லா ( ஹ் ) 
திருமறையில் அருளிச்செய்த பிரகாரம் ஹஜ்ஜாகின்றது 
சக்திபெற்றவன்மீது பர்லாகும் ( அவசியமான கடமையா 
கும் . ) யாதொருவன் இயலாதகாரணத்தால் சக்தி பெறாம் 
லிருக்க , சுவால் செய்து பொருள் சேகரித்துக்கொண்டு 
ஹஜ்ஜு செய்யவேண்டியது அவசியமில்லை . ஏனானால் சுவால் , 
செய்து வாங்கின பொருளைக்கொண்டு ஹஜ்ஜு செய்வதை 
அல்லா( ஹ் ) ஒப்புக்கொள்வதில்லை . யாதொருவன் சுவால் 


வது , 


22 


170 


ஷவ்வால் .மீ இரண்டாம் குத்பா . 


என 


செய்து வாங்கின ஹராமான பொருளைக்கொண்டு ஹஜ்ஜு 
செய்து , பின்பு லப்பைக்க அல்லாஹ மம்ம லப்பைக்( இஃது 
ஹஜ்ஜு செய்யும் காலங்களில் அடிக்கடி ஆண்டவனுக்குத் 
தன் வழிப்படுதலை வெளியாக்கும் பொருட்டு சொல்லக்கூடிய 
வார்த்தை . இதன் பொருள் :-அடிபணிந்தேன் , ஆண்டவா! 
அடிபணிந்தேன் , என்பதாகும் .) எனச்சொல்லுவானாகில் , 
லப்பைகவுமில்லை ஸஅதைகவுமில்லை , உன்னுடைய இந்த 
ஹஜ்ஜை ஒப்புக்கொள்ளாமல் உன்மீதே திருப்பப்படும் , 

அல்லா ( ஹ் ) வின் புறத்திலிருந்து சப்தமிடப்படும் .. 
யாதொருவன் ஹராமான முதலைச்சேகரஞ் செய்வானாகில் 
சமீபத்தில் துயரப்படுவான் . புறம் , கோள் , விபசாரம் , பொய் 
பழிப்புக்கிடமான காரியங்கள் , பழைய புதிய பித்அத்துகள் 
ஆகியவைகளைப் பயந்து கொள்ளுங்கள் . ( பித்அத்தென்பது 
நபிபெருமான் ( ஸல் ) அவர்களின் காலத்திலும் , அவர்களின் 
தோழர்களில் மூன்று தலைமுறை வரையிலுள்ளவர்களின் 
காலத்திலும் நடைபெறாத சொல் , செயல் , முதலியவைகளி 
வண்டான புதிய நடப்புகள் . இதைப்பற்றி ஹதீஸுகளில் 
" புதிய வழக்கங்களைச் செய்பவன் நரகவாதி என வந்திருக் 
கின்றது .) இதைக் கவனியாமல் அநேக உலகவழக்கங்களி 
லும் மார்க்க விஷயங்களிலும் , தொழுகையிலுங்கூட , 

இது தான் வழக்கம் , இப்படித்தான் பெரியோர்களின் 
வழமை என வற்புறுத்தி , பல நூதன வேலைகள் செய்து 
பாவத்திற்கு ஆளாகிறீர்கள் . நலவான வேலைகளடங்கலையும் 
செய்து கொள்ளுங்கள் . ஹஜ்ஜு செய்யும் நேரத்தில் 
நன்மைகளைக் கொள்ளை கொள்ளும் எவ்வளவோ இடங்க 
களிருக்கின்றன . ஹஜ்ஜுக்காக நடக்கும் பொழுது முஸ்லிம் 
களின் மீது இரங்குங்கள் ; பெரியார்களுக்கு மரியாதை 


1 . 


ஷவ்வால் - மீ இரண்டாம் குத்பா. 


171 


செய்யுங்கள் ; சிறியோர்கள் மீது இரக்கப்படுங்கள் ; எல்லாம் 
வல்ல அல்லா( ஹ் ) வை அஞ்சி நடந்துகொள்ளுங்கள் . 
எவனொருவன் இரக்கமுள்ளவனாகயிருக்கின்றானோ அவன் 
மீது ஜனங்களும் இரங்குவார்களென நாயகவாக்கியத்தில் 
வந்திருக்கின்றது . அன்புள்ளவர்களின் மீது தயாளமுள்ள 
அல்லா ( ஹ் ) வும் அன்பாயிருப்பான் . 

பூமியிலுள்ளவர்களின் மீது அன்பாயிருங்கள் , உங்கள் , 
மீது வானவர்கள் அன்பாயிருப்பார்கள் , என நபிகள் பெரு 
மான் ( ஸல் ) அவர்கள் அருளிச்செய்தார்கள் . ( ஹதீஸ் ) 

ஹஜ்ஜாகின்றது ( அதன் காலங்கள் ) நன்கறியப்பட்ட 
சில மாதங்களாகும் ( ஷவ்வால் , துல் அகஅதா , துல்ஹஜ் 
ஜின் பத்து நாட்கள்) . இம்மாதங்களுள் ஒருவன் ( ஹஜ்ஜு 
செய்வதாய் நிய்யத்துச்செய்வதனால் ) தன்மீது ஹஜ்ஜை 
விதியாக்கிக்கொள்கிறான் . ஹஜ்ஜில் யாதொரு துர்விஷயமு 
மில்லை . யாதொரு பாவங்களுமில்லை , சண்டை சச்சரவுமில்லை 
( அதாவது இவ்விஷயங்கள் செய்யத்தகாதவைகளென்றறிக ). 
நலவினின்றும் நீங்கள் செய்வதை அல்லா ( ஹ் ) அறிவான் . 
தயாரித்துக்கொள்ளுங்கள் , நிச்சயமாய் தயாரிப்பவைகளில் 
தக்வா மிக நன்மையானது ; அறிவுபடைத்தோர்காள் ! 
நீங்கள் என்னை ( அல்லா ( ஹ் ) வைப் ) பயந்து கொள்ளுங்கள் . 
( அல் - குர்ஆன் 2 , 197. ) 


வ 


5 e e 

ஷவ்வால் மாதம் , 
மூன்றாம் குத்பா. 


தனக்கு வழிப்பட்டு தனது பிரியத்திற்கிணங்கினவர் 
கட்கு வெகுமதியையும் , தனக்கு மாறு செய்து சுய இச்சை 
யைத் துயர்ந்தவர்கட்கு வேதனையையும் அளிப்பவனும் , 
தன் அடிமைகள் மறைத்து வைப்பதையும் வெளிப்படுத்து 
வதையும் அறிபவனும் , அவர்களது உணவுகளுக்கு பொறுப் 
பேற்று , அன்னவர்களில் எவரையும் விட்டுவிடாமலும் மறக் 
காமலும் இருப்பவனுமாகிய அல்லா( ஹ் ) வுக்கே புகழனைத் 
தும் உரியனவாகும் . நிச்சயமாய் அல்லா ( ஹ் ) வைத் தவிர 
வேறு ஆண்டவனில்லை ; அவன் தனித்தவன் , இணை துணை 
யற்றவன் எனவும் , நமது பெருமான் முஹம்மது ( ஸல் ) அவர் 
கள் அல்லா( ஹ் ) வினடிமையும் , அவனது திருத்தூ தரும் 
திருத்தூதராயவதரித்த யாவருக்கும் தலைவரும் ஆவரென 
வும் , சாக்ஷியம் பகருகிறேன் . அல்லா ( ஹ் ) அவர்களின் மீதும் 
அவர்களின் கிளைஞராதி தோழர்கள் , அவர்களின் மீது நன் 
னம்பிக்கை வைத்தவர்களின் மீதும் , அளவிறந்த கிருபாகடா 
க்ஷமும் ஈடேற்றமும் சாந்தியும் அருள் புரிவானாக . 


அல்லா( ஹ் )வின் அடிமைகாள் ! உங்களுக்கும் எனக்கும் 
முதலாவதாக அல்லா ( ஹ் ) வைப் பயந்து கொள்ளும் படி நல் 


ஷவ்வால் - மீ மூன்றாம் குத்பா . 


173 


லுபதேசம் செய்கின்றேன் . ஏனெனில் , அல்லா( ஹ் ) வைப் 
பயப்படுவது நமது கடமையாயும் நம்மை மேலான நிலைமைக் 
குக் கொண்டுவரும்படியான தாயும் இருக்கின்றது . 


மானிடர்காள் ! பரலோகத்திற்குப் பிரயாணமாகும் 
காலம்சமீபமாகிவிட்டது ; ஆனால் நீங்கள் அல்லா( ஹ் ) வுக்கு 
இபாதத்துச் செய்வதை மறந்தவர்களாயிருக்கின்றீர்கள் . 
உங்களின் வயதுகள் சென்று விட்டன , ஆனால் நீங்கள் 
பாவங்களின் மீதே நிலைத்திருக்கின்றீர்கள் . கியாமநாளின் 
அடையாளங்கள் ஒன்றன் பின் ஒன்றாம் வந்து கொண்டிருக் 
கின் றன , ஆனால் நீங்கள் அக்கிரமங்களில் பிரவேசிப்பவர்க 
ளாகவே இருக்கின்றீர்கள் . இவ்வுலகில் இருந்து வாழ்வதின் 
மீதும் , உங்கள் ஆன்மா உடலில் சதா இருப்பதின் மீதும் 
நம்பி இருக்கின்றீர்களோ ? அல்லது அல்லா( ஹ் ) வுக்கும் உங் 
களுக்கும் இடையில் , நீங்கள் சதாவாக இவ்வுலகிலிருந்து 
வாழ்வதாக உடன்படிக்கை செய்யப்பட்டிருக்கின்றதா ? 
அப்படியல்ல , அல்லா ( ஹ் )வின்மீது சத்தியமாக நிச்சயமாய் 
நீங்கள் இவ்வுலகைவிட்டு பிரயாணமாய்விடுவீர்கள் . இவ்வுல 
கின் இன்பங்களையும் சுகங்களையும் விட்டு பிரிந்து விடுவீர்கள் . 
இறந்தவர்களாக உங்களுக்கு முன் சென்றவர்களை நினைந்து 
நீங்கள் உணர்ச்சிபெறவேண்டாமா ? இவ்வகன்ற வானங் 
களைப்படைத்த இரக்ஷகனின் சந்நிதானத்தில் நீங்கள் செல் 
லும்படி நேரிடுமென்பதை பயப்படவேண்டாமா ? கியாம 
நாளின் அடையாளங்கள் நெருங்கி வருவதை நீங்கள் பார்க்க 
வில்லையா ? ஹிருதயங்களில் சில , சிலவற்றைவிட்டும் பொறா 
மையின் காரணத்தால் 

விரண்டோடுவதைக் கவனிக்க 
வில்லையா ? கெடுதிகள் பகிரங்கமாய் நடைபெறுவதை நோக்க 


1.74 


ஷவ்வால் - மீ மூன்றாம் குத்பா. 


O 


வில்லையா ? நலமான காரியங்களைச் செய்வதற்கு தைரியம் 
குறைந்து போயிருப்பதை பார்க்கவில்லையா ? பித்அத்துகள் 
( நபிநாயகத்தின் காலத்திலில்லாத செய்கைகள் ) எங்கும் 
மிகுந்து பரவுகிறதைக்காணவில்லையா ? பித்னாக்கள் மிகைத்து 
வருவதையும் , 

அமானத்துகள் மோசஞ் செய்யப்படுவ 
தையும் காணவில்லையா ? மரணத்தின்பால் அழைக்கும்படி 
யானது உங்களை அழித்துவிடும் . மேலும் உங்களைத் திடீ 
ரென நீங்கள் அறியாதவிதமாய் மவுத்து பிடித்து விடும் . 
( ஆகையால் ) மவுத்து வந்தடுக்குமுன் எச்சரிக்கையாய் 
இருந்து கொள்ளுங்கள் . அல்லா ( ஹ் ) உங்கள் மீது கருணை 
புரிவானாக ! நீங்கள் இவ்வுலகைவிட்டுத் தவறுமுன்னும் , 
அல்லா( ஹ் )வினிடத்தில் உங்கள் தவங்களை எடுத்துக்காட்டு 
முன்னும் , இரகசியங்கள் வெளியாகுமுன்னும் , விடுதலை 
பெறுவது கஷ்டமாகுமுன்னும் , பதிலுக்குபதில் வாங்கும் 
படியான நாள் வருமுன்னும் , சிரசுகளின் மீது சூரியன் ( ஒரு 
பாகம் உயரமளவு சமீபமாக ) முடுகுமுன்னும் , உயிர்களும் 
ஆன்மாக்களும் கஷ்டமடையுமுன்னும் , ஆகிரத்திற்காக நன் 
மைகளைச் சம்பாதித்துக்கொள்ளுங்கள் . வயதை வீணாக்கா 
தீர்கள் ; சென்ற வயது திரும்ப வராது . 

அல்லா ( ஹ் ) வையஞ்சி அழாமல் கண்கள் கெட்டியா 
யிருத்தலும் ( சயாமல் , இரங்காமல் ) வன்னெஞ்சாயிருத்த 
லும் , பேராவலும் மேலெண்ணமும் (நாளுக்குநாள் ) மிகைத் 
தலும் , ஆக இந்நான்கு காரியங்களும் துப்பாக்கியமானவைக 
ளென நபிகள் பிரான் ( ஸல் ) அவர்கள் அருளிச்செய்தார்கள் . 
மேலும் , ஒரு கூட்டத்தில் சீமானாகவிருந்து வறுமையடைந் 
தவன் , ஒரு கூட்டத்தில் மதிக்கப்பெற்று மதிப்பை இழந்த 


ஷவ்வால்- மூன்றாம் குத்பா . 

175 
வன் , ஜாஹில்களால் பரிகசிக்கப்படுகிற பகீஹ் ( புத்தியுடை 
யவன் ) ஆகிய இம்மூன்று பெயரின் மீதும் இரக்கப்படுங்க 
ளென் நபிகள் பிரான் ( ஸல் ) அவர்கள் அருளிச்செய்தார்கள் . 
( ஹதீஸ் . 

ஆதமின் ( அலை ) புத்திரர்காள் ! ஷைதானுக்கு நீங்கள் 
வழிப்படவேண்டாம் , ஏனெனில் நிச்சயமாய் அவன் உங்க 
ளுக்கு -கிரங்கமான பகைவன் ; மேலும் என்னையே வணங் 
குங்கள் : என ( நபிமார்களின் வாயிலாக ) உங்களிடத்தில் நான் 
அல்லா( ஹ் ) அறுதி வாங்கவில்லையா ? இதுவே நேரான வழி 
பாகும் ; உங்களிலிருந்து அனேக ஜனங்களை அவன் ( ஷை 
தான் ) வழிகெடுத்துவிட்டான் . நீங்கள் ( அவன் வழிகெடுத் 
ததை ) அறிந்திருக்கவில்லையா ? ( மேலும் வழிகெடுக்கப்பட்ட 
வர்கட்கு ஆகிரத்தில் சொல்லப்படும் .) இதுதான் உங்க 
ளுக்கு வாக்களிக்கப்பட்டிருந்த ஜஹன்னம் : மாறு செய்த 
காரணத்தினால் இன்று இதில் நீங்கள் புகுதுங்கள் ! ( அல் 
குர்ஆன் , 36 : 60-64 . ) 


Soca 


ஆ 


ஷவ்வால் மாதம் , 
நான்காம் குத்பா . 


டன் 


தன் இராஜாங்கத்திலும் , நியமமாயிருப்பதிலும் , தனி 
மையுடையவனும் , என்றென்றும் தூய்மையாயிருப்பது 

கண்களுக்கு தோற்றாதவனும் , தன் அடிமை 
களின் மீது அதிகாரம் செய்பவனும் , அவனது உத்திரவை 
மறுக்கவும் அவனது தீர்ப்பை விலக்கவும் எவராலும் இய 
லாத அவ்வளவு வன்மையுள்ளவனும் , தன் அடிமைகளுக் 
கிடையில் அவர்களின் உணவுகளையும் அவரவர்களின் ஆயு 
ளின் முடிவுகளையும் கற்பிப்பவனும் , கொடுக்கவும் , தடுக்க 
வும் , எவரையும் நற்பாக்கிய துற்பாக்கியமுள்ளவர்களாக 
ஆக்கவும் சக்தியுடையவனுமாகிய அல்லா( ஹ் )வுக்கே புக 
ழனைத்தும் உரியனவாகும் . நிச்சயமாய் அல்லா( ஹ் ) வைத் 
தவிர வேறு ஆண்டவனில்லை ; அவன் தனித்தவன் , இணை 
துணையற்றவன் எனவும் நமது பெருமான் முஹம்மது 
( ஸல் ) அவர்கள் அல்லா ( ஹ் ) வினடிமையும் , அவனது திருத் 
தூதரும் , திருத்தூதராயவதரித்த யாவருக்கும் தலைவரும் 
ஆவரெனவும் சாக்ஷியம் பகருகிறேன் . அல்லா( ஹ் ) அவர் 
களின் மீதும் , அவர்களின் கிளைஞராதி தோழர்கள் , அவர் 
களின் மீது நன்னம்பிக்கை வைத்தவர்களின் மீதும் அள 


ஒஷ்வ்வால் மீன் நான்காம் குத்பா. 


1177 


விவிறந்த கிருபாகடாக்ஷமும் , ஈடேற்றமும் , சாந்தியும் அருள் 
புரிவானாக ! 

அல்ல ( ஹ்) வின் அடிமைகாள் ! உங்களுக்கும் எனக் 
கும் முதலாவதாக அல்லா( ஹ் ) வைப் பயந்து கொள்ளும்படி 
ந நல்லுபதேசம் செய்கின்றேன் . ஏனெனில் அல்லா ( ஹ் ) வைப் 

பயப்படுவது நமது கடமையாயும் நம்மை மேலான நில 
எமைக்குக் கொண்டுவரும்படியான தாயும் , இருக்கின்றது . 

சகோதரர்காள் ! அல்லா( ஹ் ) வை அஞ்சும்படி மீளவும் 
நற்பேர் தனை செய்கின்றேன் ; எனெனில் அவனைய்ஞ்சின 
வனே ஜயமடைவான் . பாவங்களை விட்டும் விலகிக்கொள் 
எளும்படி உங்களுக்கு அச்சமூட்டுகின்றேன் ; ஏனெனில் 

தன் எஜமானனுக்கு மாறுசெய்பவனே துர்ப்பாக்கியமுள்ள 
வவனாவான் . அல்லா( ஹ் ) வுக்கு வழிப்படுவதை பத்திரமாய்ப் 
பிடித்துக்கொள்ளுங்கள் ; அல்லா( ஹ் ) வுக்குத் தொண்டு புரி 
வதில் கான் அவனுக்கு பிரியமுண்டாயிருக்கின்றது . கெட்ட 
இச்சைகளுக்கு வழிப்படுவதைவிட்டும் உங்களை விலக்கு 
கின்றேன் . அவ்விச்சைகளுக்கு வழிப்பட்டவன் நிச்சய 
மாய் வழி தவறினவனாவான் உங்களது ஆயுள் முடியுமுன் 
தவ்பாவை தீவிரமாக்கும்படி உங்களை ஏவுகின்றேன் . அறிந்து 
கொள்வீர்களாக ! அல்லா( ஹ் )வின் அடிமைகாள் ! எவ 
னொருவன் அல்லா( ஹ் ) வை ஞாபகஞ்செய்கின்றானோ அன் 
னவனை அல்லா ( ஹ் ) வும் ஞாபகம் செய்கின்றான் . 

உங்க 
எளின் ஆன்மாவுக்காக நன்மையான வேலைகளிலிருந்து எதை 
நீங்கள் செய்கின்றீர்களோ அதன் பலனை நீங்கள் அவனி 
டத்தில் பெற்றுக்கொள்வீர்கள் . உங்களது இந்த பிந்தின 
காகாலத்தைப் பந்து கொள்ளுங்கள் . காசணமாவது : நன்மைகள் 


0323 


17S 


ஷவ்வால் - மீ நான்காம் குத்பா 


குறைந்து விட்டன ; நோய்கள் மலிந்துவிட்டன ; ஒரு 
வருக்கொருவர் தொந்தரவு கொடுப்பது அதிகமாய் விட் 
டது ; நம்மில் ஒவ்வொருவரும் இவ்வற்ப உலகின் சம்பாத்தி 
யத்தின் மீதே ஞாபகமாய் இருக்கிறார்கள் . மவுத்தை மறந்த 
வர்கள் அதை நினைப்பதேயில்லை . ( வலாஹவ்ல வலாகுவ் 
வத இல்லாபில்லா ஹி ) மார்க்கம் அதன் ஆரம்பத்திலிருந் 
தது போலவே ஏழையாகிவிட்டது . ஆந்தோ ! பதோடம் , 
ஹிருதயங்கள் செய்த குற்றங்கள் வெளியாகும் அந்தாளை 
யில் நீங்கள் என்ன தந்திரம் செய்வீர்களோ அந்நாளையில் 
நமது அவயவங்கள் நம்மீது சாக்ஷிபகரும் . அந்நாளின் 
அதிகாரி அல்லா ( ஹ் ) வாயிருப்பான் அந்த நாளில் ஒரு 
ஆன்மாவுக்கு மற்றொரு ஆன்மா எந்த வஸ்துவையும் அளிக் 
காது . அந்தாளின் விஷயங்கள் அல்லா ( ஹ் ) வுக்கே சொந்த 
மானவைகளாகும் . 


G 


சகோதரர்காள் ! எத்துணையோ உபந்நியாசங்களை நீங் 
கள் காதினால் கேட்டிருந்தும் , அவைகளை வாசித்துணர்ந் 
திருந்தும் , கவனக்குறைவினாலோ , அல்லது மனங்கள் இறு 
கிக் கல்லைப் போல் கெட்டியாய்விட்டதனாலோ , அதன் 
பிரகாரம் நடப்பது அபூர்வமாயிருக்கின்றது . உங்கள் குறை 
களை நிவர்த்தித்துக்கொள்ள நீங்கள் எவ்வித முயற்சியும் 
தேடிக்கொள்ளுவதில்லை. தொழுகையில் சப்புகளை நேராக 
நிற்கும்படி அதற்கென பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந் 
தும் கோணலாகவே நின்று சாதிக்கின்றீர்கள் . சப்புகளை 
நேராக்கும் விஷயத்தில் நபிகள் பெருமான் ( ஸல் ) அவர்கள் 
எவ்வளவோ சிரமமெடுத்துக்கொண்டதாக ஹதீஸுகளில் 
வந்திருக்கின்றது . அதையேனும் இனி உணருவீர் ! 


ஷவ்வால் - நான்காம் குத்பா 

179 
ஹதீஸ் : - நிச்சயமாய் காலமாகிறது வானம் பூமிகளை 
சிருஷ்டித்த அன்று இருந்தது போலவே சுற்றிக்கொண் 
டிருக்கின்றது . வருஷத்திற்கு பன்னிரண்டு மாதம் , அதி 
னின்றும் தொடர்ந்து வரும்படியான துல்கஅதா , 

துல் 
ஹஜ்ஜு , முஹற்றம் ஆகிய இம்மூன்று மாதங்களும் , 
ஜமாதுல் 

ஆகிருக்கும் ஷஅபானுக்கும் இடையிலுள்ள 
ரஜபுமாதமும் , ஆக இந்நான்கு மாதங்களும் சிறப்புவாய்ந்த 
மாதங்களாம் . ( புகாரி, முஸ்லிம் ) " மேலும் காலம் செல்லச் 
செல்ல கல்வி குறைகின்றது , உலோபித்தனம் தரிபட்டுவிடு 
கின்றது , பித்னாக்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன , 
ஹாஜ் மிகுகமாகின்றது. என நபிகள் நாயகம் ( ஸல் ) அவர் 
கள் அருளிச்செய்தபொழுது, ஹாஜ் என்பதென்ன ? அல் 
லா ( ஹ் )வின் திருத்தூதரே ! வினவினார்கள் . ( அப் 
பொழுது ) கொலை செய்வது என நாயகம் ( ஸல் ) அருளிச் 
செய்தார்கள் . ( புகாரி ) 


என 


அல்லா ( ஹ் )வின் பகைவர்களை நாகத்தளவில் எழுப்பப் 
படும் நாளை , ( நபியே ! ஞாபகப்படுத்துவீராக .) 

அந்த 
நரகத்திற்கு வருமளவும் அன்னவர்கள் இழுக்கப்படுவார்கள் . 
அவர்களுக்கு ( பிரதிகூலமாக ) அவர்களின் செவிகளும் , 
கண்களும் , தொலிகளும் அவர்கள் செய்ததை சாக்ஷி 
பகரும் மேலும் , அவர்கள் ஏன் சாக்ஷி சொன்னீர்களென 
தங்களது தொலிகளுக்குச் சொல்லுவார்கள் . ஒவ்வொரு 
வஸ்துக்களையும் பேசும்படி செய்பவனாகிய அல்லா( ஹ் ) 
எங்களை பேசும்படி செய்தானென ( அவயங்கள் ) சொல்லும் . 
மேலும் அவன் ஆரம்பத்தில் உங்களைச் சிருஷ்டித்தான் . 
அவன்பால் தாம் நீங்கள் மீட்கப்படுவீர்கள் . உங்களின் மீது 


180 


ஷவ்வால் - மீ நான்காம் குத்பாா 


உங்களது கேள்விகளும் , பார்வைகளும் , தொலிகளும்கம். 
சாக்ஷி பகருவதைவிட்டும் ( பாவங்களைச் செய்யும்போது ) 
நீங்கள் மறைத்தவர்களாயிருக்கவில்லை. எனினும் , நீங்கள் 
செய்வதில் மிகுந்ததை அல்லா( ஹ் ) அறியமாட்டானென 
எண்ணிக்கொண்டீர்கள் . 

( அல்- குர் ஆன் , 41 : 19-22 } ) 


கு 


துல்கஅதா மாதம் , 
முதலாம் குத்பா: 


9 


28cG 


இனாம்களில் பெரிய இனாமாகிய இஸ்லாமிய மதத்தை 
நமக்குக் கொடுத்தருளி, தன் கிருபையினால் உபகாரஞ்செய்த 
வனும் , நீதமாக அதிகாரம் செய்வதுடன் அன்பென்னும் 
குணத்தைக்கொண்டு வருணிக்கப்பெற்றவனும் , ஓரிடத்தை 
விட்டுத் திரும்புதல் , நீங்குதல் , முதலிய குணங்களை விட்டும் 
தூய்மையானவனும் , எவ்விதத்திலும் வருணிக்கமுடியாதவ 
னும் , தனது அறிவை வவ்ஹ கலம் முதலிய எவ்வஸ்துவும் 
அடக்கிக்கொள்ள முடியாத வருணணையுள்ளவனுமாகிய 
அல்லாஹ் ) வுக்கே புகழனைத்தும்உரியனவாகும் .நிச்சயமாய் 
அல்லா ( ஹ் வைத்தவிரவேறு ஆண்டவனில்லை . அவன் தனித் 

ணை துணையற்றவன் , மானிடர்களை சிருஷ்டித்து 
அவர்களின்உணவுகளை திட்டப்படுத்தியவனெனவும் நிச்சய 
மாய் நமது பெருமான் முஹம்மது ( ஸல் ) அவர்கள் அல்லா 
( ஹ் )வின் திருத்தூதரெனவும் , மானிட்கோடிகளுக்கு ஆண்ட 
கையின் தூதராய் அனுப்பப்பட்டு , தீமையினின்றும் அச் 
சம் பூட்டி நன்மையைக்கொண்டு நன்மாராயம் சொன்ன 
வர்களெனவும் சாக்ஷியம் பகருகிறேன் அல்லா ( ஹ் ) அவர் 
களின் மீதும் ,அன்னவர்களின் கிளைஞராதிதோழர்கள் மீதும் 


தவன் , 


182 


துல்க அதா- மீ முதலாம் குத்பா . 


அவர்களின் மீது நன்னம்பிக்கை வைத்தவர்களின் மீதும் , 
கிருபையையும் , அளவிறந்த ஈடேற்றமும் , சாந்தியும் எந் 
நாளும் அருள்புரிவானாக ! 

மானிடர்காள் ! உங்களுக்கும் எனக்கும் முதலாவதாக 
அல்லா( ஹ ) வைப்பயந்து நடக்கும்படி நற்போதனை செய்கின் 
றேன் . அவரனப்பயந்து நடப்பது அவனின் அன்பைப் 
பெருக்கி அவனது திருவடியில் மகிழ்ச்சியுறச் சேர்ப்பிவிக் 
கும் . மேலும் தீயகன்மங்களை விட்டும் விலகிக்கொள்ளும்படி 
உங்களுக்கு ஏவுகின்றேன் . அப்படி விலகி நடப்பதானது 
அவனது ஆனந்தத்திற்குள்ளாக்கிவிடும் . 

அல்லா ( ஹ் ) வின் அடிமைகாள் ! நம்மையும் . உங்களை 
யும் , அல்லா ( ஹ் ) கெடுதிகளையும் வேதனையையு 

யையும் விட்டு 
காப்பாற்றுவானாக . தன் அழகினால் இவ்வுலகம் உங்களை 
மாற்றிவிடவேண்டாம் . ஏனெனில் அதன் முடிவு அழிவா 
யிருக்கும் . இவ்வுலகம் உங்களை முன்னோக்குமானால் ஒரு 
சயம் பிற்காட்டவும் செய்யும் ; தெளிவடையுமானால் களங் 
கமுடையதாக ஆக்கவுங்கூடும் ; இன்பமாக தோன்றுமாகில் 
கசப்புடையதாகவும் ஆகிவிடும் ;நம்பினால் மோசஞ்செய்யவும் 
கூடும் ; எவ்வித வாக்குறுதியையும் , சொல் நாணயத்தையும் 
காப்பாற்றின தல்ல இவ்வுலகத்தை நாம் சமீபிப்பது தூர 
மாகுவதாயும் , அதை இலேசாக நினைப்பது கஷ்டமாயும் , 
அதன் இன்பம் கசப்பாயும் , அதன் சுவாத்தியம் வியாதி 
யாயும் வந்து சம்பவிக்கும் . இவ்வுலகம் எத்துணையோ 
பெயர்களுக்கு தனத்தைக்கொடுத்து ஏழையாக்கிவிட்டது ! 
எத்துணையோ பேர்களை சிரிக்கவைத்து அழச்செய்து 
விட்டது ! உம்மத்துகளினின்றும் அநேகம் பேர்களை நாச 


மணக 


இனி 


துல்க அதா முதலாம் குத்பா. 

185 
மாக்கிவிட்டது ! மானிட பிதாவாகிய ஆகம் ( அலை ) அவர்க 
ளெங்கே ! சக்திவாய்ந்த அரசர்களெங்கே ? 

வம்பர்களான 
இராஜாக்களெங்கே ? ஜனங்களிடையில் அதிக்கிரமஞ் 
செய்தவர்களெங்கே ? பிர் அவன் , ஹாமான் , இன்னும் 
நாகரீகமான பேச்சையுடையவர்களெங்கே ? இவ்வுலகைத் 
தேடி ஜெபமடைந்தவர்களெங்கே ? அதிகாரஞ்செய்து 
நியமழாயிருப்போமெனக்கருதிபவர்களெங்கே? அல்லாஹ் 
வின் மீதாணை பாக இவர்களை சிருஷ்டித்த அல்லாஹ் 
அழித்துவிட்டான் . இன்னவர்களை இவ்வுலகின்கண் 
சேகரஞ்செய்தவன் சன்னபின்னலாக்கிவிட்டான் 
தின் குடிப்பை இவர்களுக்கு புகட்டிவிட்டான் . மவுத்தாகி 
அழிந்தபின் அவர்களை திரும்ப 

எழுப்புவான் . 
இவ்வுலகம் ஏறுபவனது ஏறுவாகனத்திற்கொப்பாகும் . 
வாகனம் சவாரி செய்பவன் நாடியவிதமாய்ச் செல்லும் , 
எனினும் இவ்வுலகமாகிய ஏறுவாகனமாகிறது . தன்மீதேறு 
பவர்களை தனது இஷ்டப்படி திருப்பும் வல்லமையுள்ளது . 
இவ்வுலகில் சிக்குண்டு பாவங்களைச் செய்பவர்காள் ! நீர் 
சொரிந்தழுங்கள் , இரகசியங்களை அறிபவனாகிய அல்லா ( ஹ் ) 
வின்பக்கம் திரும்புங்கள் , கலப்பற்ற எண்ணத்தோடு 
கண்ணீர் சொரிவதனாலும் , துயரப்படுவதனாலும் உங்களது 
ஆன்மாக்களை பாவங்களைவிட்டும் கழுவிச் சுத்தஞ் செய் 
யுங்கள் . அக்கிரமஞ்செய்யப்பட்டவனது து ஆவை பயந்து 
கொள்ளுங்கள் ! ஏனெனில் , நிச்சயமாய் அவனது து ஆவைக் 
கேட்டு அல்லா( ஹ் ) கோபமாகுவதுடன் அவன் கேட்பதே 
போல் உத்திரவளித்தும் விடுவான் . 

அபூபக்கர் ( ரலி ) அவர்கள் தாங்கள் செய்த உபந்தியா 
சங்களில் ஒன்றில் திருவுள மானார்கள் : - மானிடர்காள் ! 


154 


துதுல்கஅதா முதலாம் குத்பா. 


நீங்கள் , " எ ! நம்பிக்கை கொண்டவர்காள் !உங்களின் ஆன் 
மாக்களை கவனித்துக்கொள்ளுங்கள் , வழிதவறினவன் உங் 
களை யாதொரு தொங்தரவும் செய்வதில்லை , நீங்கள் நேர் 
வழியிலிருப்பீர்களாகில் " என்ற இந்த ஆயத்தை ஓது 
கிறீர்கள் . எனினும் இதற்கு தப்பான வியாக்யானம் அதா 
வது ஒருவன் செய்த பாவம் நம்மை பாதிக்காதென ) செய் 
கின்றீர்கள் . நபிபெருமான் ( ஸல் ) அவர்கள் சொன்னதை 
நிச்சயமாய் கேள்விப்பட்டிருக்கிறேன் : " ஒருவன் ஒரு 
பாவத்தைச் செய்யாமல் அருவருக்துக் கொண்டிருக்கும் 
பொழுது அவனுடனிருக்கும் ஒரு கூட்டத்தார் அப்பா 
வத்தை செய்வதில்லை. அல்லா( ஹ் ) தன்பாலிருந்து வேதனை 
யைக் கொண்டு இவர்களடங்கலையும் அருவருத்தவனுள் 
பட ) அழித்தே யோழிய " என . ஆகவே ஒருவனது பாவம் 
நம்மை ஒன்றும் பாதிக்காதென நினைப்பது தவறெனவும் , 
அவர்களுள் இவன் கலந்து உறவாடுங்காலமெல்லாம் 
இவனையும் அவர்களுக்கிறங்கும் வேதனை சாருமெனவும் 
உணர்க ! 

இவ்வுலகம் ஏமாற்றக்கூடியதாகவே ஒழியவேறு இல்லை . 
உங்கள் இரக்ஷகனினின்றும் உண்டாகும் பாவம் பொறுக் 
குதலளவிலும் , வானம் பூமியைப் போலும் ( அவ்வளவு விஸ் 
தீரணமாயுள்ள சுவனலோகத்தளவிலும் முந்துங்கள் . 
அல்லா ( ஹ் )வின்மீதும் , அவன் திருத்தூதர்களின் மீதும் , 
நம்பிக்கைவைத்தவர்களுக்காக அந்த சுவர்க்கம் தயாரிக்கப் 
பட்டிருக்கின்றது . அஃது அல்லா ( ஹ் ) வின் அருள் , அதை 
தான் நாடியபேர்களுக்குக்கொடுப்பான் . அல்லா( ஹ் ) மஹா 
அருளுடையவனாயிருக்கின்றான் . 

( ( அல்- குர்ஆன் , 57 : 20-21 ) 


2 


Sac 


Sas 


des 

தேன் 
துல்க அதா மாதம் , 
இரண்டாம் குத்பா . 


99 


மெய்யான எண்ணத்துடன் தன்மீது நம்பிக்கை வைத் 
தவர்களை காப்பாற்றுபவனும் , ஷரீ அத்தைத் தழுவி தன்பால் 
சேர ஒருவன் விரும்புவானாகில் அவனை சமீபத்திலாக்கிக் 
கொள்பவனும் , ஒருவன் கலப்பற்ற துஆக்களைக்கொண்டு 
கேட்கும் பொழுது ஜவாபு கொடுத்து அதன்படி செய்பவனும் 
பகையர்களின் மீதும் , பொறாமைக்காரர்களின் மீதும் , தன் 
னிடத்தில் உதவி தேடும் பொழுது உதவி புரிவோனுமாகிய 
அல்லா ( ஹ் ) வுக்கே புகழனைத்தும் உரியனவாகும் . நிச்சய் 
மாய் அல்லா ( ஹ் ) வைத்தவிர வேறு ஆண்டவனில்லை , அவன் 
தனித்தவன் இணைதுணையற்றவன் , மானிடர்களை சிருஷ் 
டித்து அவர்களின் உணவுகளை திட்டப்படுத்தி பவனெனவும் , 
நிச்சயமாய் நமது பெருமான் முஹம்மது ( ஸல் ) அவர்கள் 
அல்லா ( ஹ் ) வின் திருத் தூதரெனவும் ,மானிடகோடிகளுக்கு 
ஆண்டகையின் தூதராய் அனுப்பப்பட்டு , தீமையினின்றும் 
அச்சம்பூட்டி நன்மையைக் கொண்டு நன்மாராயம் சொன்ன 
வர்களெனவும் சாக்ஷியம் பகருகிறேன் . அல்லா( ஹ் ) அவர்க 
ளின் மீதும் , அன்னவர்களின் கிளைஞராதி தோழர்கள் மீதும் , 
அவர்களின் மீது நன்னம்பிக்கை வைத்தவர்களின் மீதும் , 


24 


186 

துல்கஅதா - மீ இரண்டாம் குத்பா. 
கிருபையும் , அளவிறந்த ஈடேற்றமும் , சாந்தியும் , எந் 
நாளும் அருள் புரிவானாக . 

மானிடர்காள் ! உங்களுக்கும் எனக்கும் முதலாவதாக 
அல்லா( ஹ் ) வைப் பயந்து கொள்ளும்படி நற்போதனை செய் 
கின்றேன் . அவனைப்பயந்து நடப்பது அவனின் அன்பைப் 
பெருக்கி அவனது திருவடியில் மகிழ்ச்சியுறச் சேர்ப்பிக்கும் . 
மேலும் தீயகன் மங்களை விட்டும் விலகிக்கொள்ளும்படி 
உங்களுக்கு ஏவுகின்றேன் . அப்படி விலகி நடப்பதானது 
அவனது ஆனந்தத்திற்குள்ளாக்கிவிடும் . 

அல்லா ( ஹ் ) வின் அடிமைகாள் ! அல்லா( ஹ் )வின் 
பேரில் நன்னம்பிக்கை வையுங்கள் ; ஏனெனில் அவன் 
கற்பித்ததும் , நடத்தியதும் தவிர உங்களுக்கு வேறொன்று 
மில்லை . அவனது சம்மதத்தளவிலேயே சேருங்கள் . 
முடைய நாட்டம் அதைத்தவிர வேறில்லை . உலகத்தின் 
சுகவாழ்க்கைகளில் உங்களைப்பார்க்கினும் தாழ்ந்தவர்களை 
நோட்டமிடுங்கள் . அப்பொழுது தான் அல்லா ( ஹ் ) வின் 
நன்கொடைகளுக்கு நன்றி செய்வீர்கள் . இவ்வுகில் அல்லா 
( ஹ் ) பாக்கியம் கொடுத்தவர்களில் உங்களைவிட மேலான 
வர்களை நோட்டமிடாதீர்கள் . நிச்சயமாயது முஸ்லிமின் 
பேரில் பொறாமை கொள்ளல் , கோபப்படுத்தல் , பகைத்தல் , 
அவனை தொந்தரவு செய்தல் , ஆகியவைகளில் உங்களைச் 
சேர்ப்பிக்கும் . பொறாமைப்படுவதின் முடிவுயாதென அறி 
வீர்களோ ? மெய்யான அல்லா( ஹ் ) வை அக்கிரமஸ்தன் 
எனச்சொல்லுவதும் , அவனிட்ட ஆக்ஞைகளில் அவனைக் 
குறைகூறுவது மேயாகும் இப்லீஸ் காபிராய்ப் போனதற் 
கும் , அவன் அல்லா ( ஹ் ) வின் அருளைவிட்டு அப்புறப் 


நம் 


துல்கஅதா - மீ இரண்டாம் குத்பா . 


187 


படுத்தப்பட்டதற்கும் , தாழ்மையடைந்ததற்கும் காரணம் , 
கமது பிதாவாகிய ஆதம் ( அலை ) அவர்களின் பேரில் பொறா 
மைப்பட்டது , தன் எஜமானனாகிய அல்லா( ஹ் வை 
எதிர்த்துக்கேட்டதுமே ஒழிய வேறில்லை என்பதை நீங்கள் 
உணரவேண்டும் . இதினின்றும் பொறாமை மகா கொடிய 
தென் கதை நன்குணரலாம் . பொறாமையுடையவன் , அவன் , 
எவ்வளவு மேலான பதவியையும் சிறப்பையும் பெற்றிருந்த 
போதிலும் , தலைமை வகிக்கமுடியாது . எனவே உங்க 
ளில் ஒவ்வொருவரும் தனக்கு வேண்டாததை விட்டுவிட்டு 
வேண்டுமானதின் பேரில் ஞாபகத்தைச் செலுத்தவும் . உங் 
களில் ஒருவர் மற்றொருவர் மீது அக்கிரமம் செய்யவேண்டாம் . 
எனானால் அல்லா ( ஹ் ) அக்கிரமம் செய்பவர்களை நாசமாக்கி 
விடுவான் . உங்களின் எண்ணங்களில் பெரும்பாலானதை 
இவ்வுலக விஷயத்திலேயே ஆக்கிவிடவேண்டாம் . 
இச்சையில் சிக்குண்டு வழிப்பட்டவர்களில் அனேகரை 
இவ்வுலகம் நஷ்டமடையும்படி செய்துவிட்டது . உங்களின் 
எண்ணங்களை பெரும்பாலும் ஆகிரத்தின் பேரில் திருப்பிக் 
கொள் 

ளுங்கள் . அதுவே நிலையானதும் , நித்திய மானது 

வீடாகும் . அறிந்து கொள்ளுங்கள் ! உலகத்தை 
தேடினவன் ஆகிரத்தின் பலனில் கொஞ்சத்தையோ அல் 
லது முழுவதையுமோ இழந்துவிடுவான் . அதனுடன் இவ் 
வுலகத்தினின்றும் அவன் நாடி இச்சித்ததையும் பெற்றுக் 
கொள்வதில்லை ஆகிரத்தை தேடினவனோ அப்படியல்ல ; 
தான் இச்சித்ததையும் பெற்றுக்கொள்ளுவதுடன் , செய்த 
நன்மைகளுக்கு இவ்வுலகிலேயே சன்மானமும் கொடுக்கப் 


மான 


படுவான் . 


188 


துல்க அதா- இரண்டாம் குத்பா 


நெருப்பு விறகைத்தின்பதேபோல் பொறாமை நன் 
மைகளைத்தின்றுவிடும் . மேலும் தண்ணீர் நெருப்பை அவிப் 
பதைப்போல் சதகா ( தர்மம் ) பாவங்களை அழித்துவிடும் . 
மேலும் கொழுகையானது மூமினுக்கு பிரகாசமாயும் 
நோன்பு அவனை நரகத்தைவிட்டும் தப்புவிக்கும்படியான 
பரிசாகவுமிருக்கின்றது . என , நபிகள் பெருமாள் ( ஸல்) 
அவர்கள் அருளிச்செய்தார்கள் ( ஹதீஸ் .) 


ஏ ! நன்னம்பிக்கை கொண்டவர்காள் ! அல்லா( ஹ் ) 
வின் ஞாபகத்தைவிட்டும் , உங்களுடைய சந்ததிகளும் , 
உங்களுடைய பொருள்களும் , உங்களை வீண் பாரக்கிலாக்கி 
விடவேண்டாம் . ( அப்படி ) அதைச் செய்வார்களாகில் அவர் 
கள் தாம் நஷ்டமுடையவர்கள் . உங்களிலொருவனுக்கு 
மரணம் வந்து , அவன் எனது இரக்ஷகா ! சமீபகாலம்வரை 
என்னை நீ பிற்படுத்திவை , அப்பொழுது யான் தர்மம் செய்து 
நல்லோர்களில் ஆகிவிடுவேன் என சொல்லுவதற்குமுன் , 
உங்களுக்கு நாம் கொடுத்த பொருளிலிருந்து செலவு 
செய்து கொள்ளுங்கள் . 

முடிவுகாலம் 

வந்துவிடுமாயின் 
யாதொரு ஆன்மாவையும் அல்லா( ஹ் ) பிற்படுத்தமாட் 
டான் . அல்லா( ஹ் ) நீங்கள் செய்பவைகளை மிக அறிபவன் . 
( அல்- குர் ஆன் , 63 : 9-11 ) 


C 


அ 


துல்கஅதா மாதம் , 
மூன்றாம் குத்பா . 


தனியாயிருத்தல் , அடக்கியாளுதல் , கொடைகொடுக் 
தல் , பொறுக்குதல் , முதலிய குணங்களையுடையவனும் , 
இணை துணையை விட்டும் தூய்மையானவனும் , அவன் நாடி 
யதை ஆக்கவும் அழிக்கவும் வல்லமை பொருந்தியவனுமாகிய 
அல்லா( ஹ் ) வுக்கே புகழனைத்தும் உரியனவாகும் நிச்சயமாய் 
அல்லா( ஹ் ) வைத்தவிர வேறு ஆண்டவனில்லை , அவன் தனித் 
தவன் , இணை துணையற்றவன் , மானிடர்கனை சிருஷ்டித்து 
அவர்களின் உணவுகளை திட்டப்படுத்தியவனெனவும் , நிச் 
சயமாய் நாது பெருமான் முஹம்மது ( ஸல் ) அவர்கள் 
அல்லா ( ஹ் ) வின் திருத்தூ தரெனவும் மானிடகோடிகளுக்கு 
ஆண்டகையின் தூதராய் அனுப்பப்பட்டு , தீமையினின்றும் 
அச்சம் பூட்டி நன்மையைக் கொண்டு நன்மாராயம் சொன்ன 
வர்களெனவும் சாக்ஷியம் பகருகிறேன் . அல்லா( ஹ் ) அவர் 
களின் மீதும் , அன்னவர்களின் கிளைஞராதி . தோழர்கள் 
மீதும் , அவர்களின் மீது நன்னம்பிக்கை வைத்தவர்களின் 
மீதும் , கிருபையும் , அளவிறந்த ஈடேற்றமும் சாந்தியும் , 
எந்நாளும் அருள்புரிவானாக . 

மானிடர்காள் ! உங்களுக்கும் எனக்கும் முதலாவதாக 
அல்லா( ஹ் ) வைப்பயந்து நடக்கும்படி நற்போதனை செய்கின் 


190 


துல்க அதா- மீ . மூன்றாம் குத்பா 


றேன் . அவனைப்பயந்து நடப்பது அவனின் அன்பைப் 
பெருக்கி அவனது திருவடியில் மகிழ்ச்சியுறச் சேர்ப்பிவிக் 
கும் . மேலும் தீயகன்மங்களைவிட்டும் விலகிக்கொள்ளும்படி 
உங்களுக்கு ஏவுகின்றேன் . அப்படி விலகி நடப்பதானது 
அவனது அனந்தத்திற்க்குள்ளாக்கிவிடும் . 


மானிடர்காள் ! உங்களின் ஆயுள் சென்று கொண்டே 
இருக்கின்றது . கூடிய சீக்கிரம் இவ்வுலகைவிட்டு நீங்கள் 
பிரிந்து , யாதொரு சிநேகிதனும் , யாதொரு அபல் வீட்டா 
னும் , உங்களுக்கு கிடைக்காத ஓரிடத்தைச் சேரும்படி 
நேரிடும் . நதிகளின் இன்பமான நீரைப்பருகி , உயர்ந்த மாளி 
கைகளிலிருந்ததற்கு பதிலாய் , கபர்களாகிய மண்ணறைக 
ளில் குடியிருப்பீர்கள் . அக்குழிகள் சுவர்க்கத்தின் பூங்கா 
வனங்களினின்றும் ஒரு பூங்காவனமாகவோ அல்லது நரக 
வோகத்தின் குழிகளினின்றும் ஒரு குழியாகவோ ஆகிவிடும் 
பின்பு அங்கிருந்து பார்வைகள் மேல் நோக்கி நிற்கும்படியான 
ஓர் ஸ்தானத்தின் பால் நீங்கள் இழுக்கப்படுவீர்கள் . அங்கு 
உங்கள் இரகசியங்களை எல்லாம் வெளிப்படுத்தப்படும் . க அபுல் 
அஹ்பார்( ரலி ) அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் - " ஜனங் 
கள் ( இறுதிநாளின் மைதானத்தில் ) எழுபதினாயிரம் வருடம் 
யாதொன்றையும் புசிக்காமலும் அருந்தாமலும் நிற்பார்கள் , 
மேலும் அல்லா( ஹ் ) வும் அவர்களை இரங்கிப் பார்க்கமாட் 
டான் . 

மழை பெய்வதற்கொப்பாக கண்ணீர் சொரிந்தழு 
வார்கள் . அப்படியழுதபின் கண்ணில் நீரில்லாமலாகிவிடும் . 
அப்பொழுது இரத்த நீராக அழுவார்கள் . மேலும் சொல் 
லப்பட்டிருக்கிறது : -அல்லா( ஹ )வின் தூதரே ! ஆண்களும் 
பெண்களும் , நிர்வாணிகளாகவும் , செருப்பற்றவர்களாகவும் 


துல்க அதா - மீ மூன்றாம் குத்பா . 


191 


( அந்த இறுதிநாளையில் ) நிற்பார்களா ? என ஆயிஷா (ரலி ) 
அவர்கள் வினவினார்கள் . அப்பொழுது மெய்தானென நபி 
கள் காயகம் ( ஸல் ) அவர்கள் அருளிச்செய்தார்கள் . " வெட் 
கமே ! மானக்குறைவே! இரக்ஷகா ! நரகத்தின் வேகனையை 
விட்டும் ( எங்களை ) காப்பாற்றுவாயாக என ஆயிஷா ( ரலி ) 
அவர்கள் சொன்னார்கள் . ( அதாவது அந்நாளின் கஷ்டத்தை 
நினைத்து உள்ள முருகினார்கள் அப்பொழுது நபிகள் நாயகம் 
( ஸல் ) அவர்கள் அருளிச்செய்ததாவது : - அபீ 

அபீ குஹாபா 
( அபூபக்கர் ரலி ) அவர்களின் மகளே ! அந்த நாளைப்பற்றி நீ 
விசனிக்காதே . அல்லா( ஹ் ) பொறுப்பவன் , பின்னங்களை 
மறைப்பவன் , அந்நாளில் மானிடர்களிலிருந்து ஒவ்வொரு 
வரும் பிறரைவிட்டும் தேவையறும்படியான ஒவ்வொரு காரி 
யத்தை உண்டுபண்ணிவிடுவான். மேலும் அந்நாளில் பார் 
வைகள் பார்க்கக்கூடிய நிலைமையில் இருக்கமாட்டா . அப் 
பொழுது தான் ( தன்வயதை ) வீணாக்கினவன் வெட்கமடைந் 
தவனாயும் , துயரப்பட்டவனாயும் , ஜவாபு சொல்வதைவிட்டும் 
ஆண்டவன் சமுகத்தில் திகைத்தவனாயும் நிற்பான் . எனி 
னும் அவன் திகைத்து நிற்பவனல்ல . அவனது அவயவங்க 
ளெல்லாம் அயர்ந்து போய் விடும் . அவனின் இருகன்னங்கள் 
மஞ்சணித்துவிடும் . நாவுகளின் பேரில் முத்திரையிடப்படும் . 
ஒருசமயம் ஈடேற்றமடையவும் கூடும் . அப்பொழுது ( பெய 
ரைச்சொல்லி ) இன்னான் மகன் இன்னான் நற்பாக்கியமடைந் 
தானென கூப்பிடுபவர் சப்தமிடுவார் . ஒரு சமயம் அவனை 
( தான் செய்த பாவங்களுக்காக ) பிடிக்கப்படும் . அப்பொ 
ழுது இன்னானுடைய மகன் இன்னான் துற்பாக்கியமுடைய 
வனாய்விட்டான் , என கூப்பிடுவார் . 


0 


. 


192 


தல்க அதா- மூன்றாம் குத்பா. 


அலி(ரலி) சொன்னார்கள் , நபிகள் நாயகம் ( ஸல் ) திருவாய் 
மவர்ந்தார்கள் : - இறுதிநாளின் பயங்கரமான செய்கைகளை 
நினைந்து நான் அழும்வரை என்னை ஜிப்ரயீல் ( அலை ) பய 
முறுத்தினார்கள் . அப்பொழுது ஏ ! ஜிப்ரயீலே ! ( அலை ) என் 
னுடைய முந்தின பிந்தின பாவங்களை என்னுடைய ரப்பு 
( ஜல் ) எனக்கு பொறுத்து விடவில்லையா ? என ஜிப்ரயீலை 
( அலை ) நோக்கி வினவினார்கள் . அதற்கு ஜிப்ரயீல் ( அலை ) 
உங்களின் பிழை பொறுக்கப்பட்டதோ அல்லவோ என்று 
நீங்களே சந்தேகிக்கிற அளவு அமளிகளை நீங்கள் பார்ப் 
பீர்கள் , என பதிலுரைத்தார்கள் ( ஹதீஸ் ) 

நபியே ! உங்களைச் சேகரஞ்செய்யும்படியான நாளை 
ஞாபகஞ்செய்வீராக . அந்நாளாகிறது ( ஜனங்கள் ) ஏமாற்ற 
மடையும் நாளாகும் . ஒருவன் அல்லா( ஹ் )வின் மீது ஈமான் 
கொண்டு நல்ல அமல்களைச் செய்வானாகில் அவனது பாவங் 
களை அல்லா( ஹ் ) பன்னித்திடுவான் . மேலும் அதன்கீழ் 
நதிகள் ஓடும்படியான சுவர்க்கலோகத்தில் அவனைப் புகு 
த்துவான் . அதிலவர்கள் நியமமாயிருப்பார்கள் . இதுவே 
பெரும்பாக்கியம் . ( அல்- குர் ஆன் , 64 : 9 ) 


உன் 


துல்க அதா மாதம் , 


நான்காம் குத்பா. 


9 


எக்காலத்திலும் புகழப்படுபவனும் , நியமமாக வணங் 
கப்படுபவனும் , அவனுக்கு வழிப்பட்டவர்களுக்கு கொடை 
யையும் உபகாரத்தையும் மிகுதமாக்குபவனும் , பாவங்களைப் 
பொறுத்து , பின்னங்களை மறைத்து , கஷ்டங்களை நிவர்த்தி 
செய்பவனும் , மூமினானவர்களுக்கு ஒதுங்குமிடமாயுள்ள 
வனுமாகிய அல்லா ( ஹ் ) வுக்கே புகழனைத்தும் உரியனவா 
கும் . நிச்சயமாய் அல்லா( ஹ் ) வைத்தவிர வேறு ஆண்ட 
வனில்லை ; அவன் தனித்தவன் , இணை துணையற்றவன் , 
மானிடர்களை சிருஷ்டித்து அவர்களின் உணவுகளை திட்டப் 
படுத்தியவனெனவும் , நிச்சயமாய் நமது பெருமான் முஹம் 
மது ( ஸல் ) அவர்கள் அல்லா ( ஹ் ) வின் திருத்தூதரெனவும் , 
மானிடகோடிகளுக்கு ஆண்டகையின் தூதராய் அனுப்பப் 
பட்டு , தீமையினின்றும் அச்சம்பூட்டி நன்மையைக்கொண்டு 
நன்மாராயம் சொன்னவர்களெனவும் சாக்ஷியம் பகருகி 
றேன் . அல்லா( ஹ் ) அவர்களின் மீதும் , அன்னவர்களின் 
கிளைஞராதி தோழர்கள் மீதும் , அவர்களின் மீது நன்னம் 
பிக்கை வைத்தவர்களின் மீதும் கிருபையும் , அளவிறந்த 
ஈடேற்றமும் சாந்தியும் , எந்நாளும் அருள் புரிவானாக . 


25 


194 


துல்க அதா- நான்காம் குத்பா. 


மானிடர்காள் ! உங்களுக்கும் எனக்கும் முதலாவதாக 
அல்லா( ஹ் ) வைப்பயந்து நடக்கும்படி நற்போதனை செய் 
கின்றேன் . அவனைப்பயந்து நடப்பது அவனின் அன்பைப் 
பெருக்கி அவனது திருவடியில் மகிழ்ச்சி புறச் சேர்ப்பிவிக் 
கும் . மேலும் தீபகன்மங்களை விட்டும் விலகிக்கொள்ளும் 
படி உங்களுக்கு எவுகின்றேன் . அப்படி விலகி 

விலகி நடப்ப 
தானது அவனது ஆனந்தத்திற்குள்ளாக்கிவிடும் . 


சகோதரர்காள் ! நீங்கள் இஸ்லாத்தில் பிறந்து அதன் 
கடமைகளை நிறைவேற்றிவிட்டதாய்க் கருதுகிறீர்கள் அல் 
லா ( ஹ் ) வுக்கு வழிப்பட்டது போல் பாவனை காட்டுகிறீர்கள் . 
இஸ்லாத்தின் உண்மையான அர்த்தங்களை விளங்கிக்கொண் 
டதுபோல் அபிநயிக்கிறீர்கள் . ஆனால் அதன் கடமைகளில் 
பெரும்பாலானவைகளை 

நீங்கள் நினைத்திருப்பது போல் 
நிறைவேற்றவில்லை. அல்லா( ஹ் ) வுக்கு தலைசாய்த்ததைப் 
போல் பாவிப்பதல்லாமல் மெய்யாகத் தலைகுனியவில்லை . 
அங்கனமே இஸ்லாத்தின் உண்மையான அர்த்தங்களை 

ன்னும் நீங்கள் சரியாய் உணர்ந்து கொள்ளவில்லை . அவ் 
விதம் நீங்கள் சரியாய் உணர்ந்திருப்பீர்களாகில் , மனிதர் 
களிலும் ஷைதான்களிலும் உண்டாயிருக்கிற , உண்டாகப் 
போகிற , பகைவர்களுக்குத் தகுந்த 

பரிகாரம் செய் 
திருப்பீர்கள் . உங்களுக்கெதிரியாயுள்ள அவர்களை தலை 
தூக்கவிடாமல் அடக்கக்கூடிய 

பலவழிகளைச் 

செய் 
திருப்பீர்கள் . உயர்ந்த மதத்தவர்களென வாதிப்பதல் 
லாமல் அம்மதத்தின் உயரிய நோக்கங்களையும் , அவை 
களின் கருத்துகளையும் , அறிந்தீர்களில்லை . என்னே ! உங் 
களின் கவனக்குறைவு . 

என்னே ! உங்களின் அறியாமை . 


துல்க அதா- மீ நான்காம் குத்பா. 


195 


கள் . 


உங்கள் எதிரிகளின் நோக்கங்களை காதினால் கேட்டிருந்தும் , 
கண்களால் பார்த்திருந்தும் , அவர்களின் தந்திரங்களைவிட் 
டும் கப்பிப்பதற்கான எற்பாடுகளை ஏன் இதுவரை செய்து 
கொள்ளவில்லை ? உங்களின் ஜன்மப் பகையனான இப்லீ 
ஸம், அவனது சகாக்களாகிய ஈமானைக் கெடுக்கக்கூடிய 
வர்களும் , 

உங்களின் ஈமானைப் பிடுங்குவதற்காக எத் 
தனயோ தவறான வழிகளைக்காட்டி உங்களை இழுக்கிறார் . 

மார்க்க சட்டங்களை அனுசரிக்காமலிப்பதும் , அவை 
களை மீறி மனதிற்கிசைந்த விதமாய் நடப்பதும் , அந்தப் 
பகைவர்களின் தூண்டுதலென்றே நினைக்க வேண்டும் . மேலும் 
மார்க்க சம்பந்தமான ஒவ்வொரு காரியத்திலும் ஹிந்துக் 
களை அனுசரித்து நடப்பதும் , ஒவ்வொரு சடங்குகளிலும் 
அவர்களின் நடையுடைகளைப் பின்பற்றுவதுமே உங்களை 
மார்க்கத்தைவிட்டுத் தூரப்படுத்தும் சாதனங்களாய்க்காணப் 
படுகின்றன இஸ்லாமிய மதம் உற்பத்தியாகி பதினான்கு 
எற்றாண்டுகள் சென்றும் , மார்க்க சட்டங்களையும் , அதன் 
நுட்பங்களையும் உணராமலிருப்பதும் மகா ஆச்சரியத்தை 
உண்டுபண்ணுகின்றது . ஒவ்வொரு பட்டணங்களிலும் , 
ஒவ்வொரு ஊர்களிலும் , ஒவ்வொரு கிராமங்களிலும் , 
இஸ்லாத்தைக் காப்பாற்றும் பொருட்டு தகுந்த மத்ரசாக் 
களும் , சங்கங்களும் ஏற்படாமலிருப்பது , நாம் இன்னும் 
க்ஷணதிசையடைவதற்கு அறிகுறியாக இருக்கிறதென்றே 
கூற வேண்டும் . எதிரிகள் உங்களைத்தாக்க விழித்து வேலை 
செய்யும் இக்காலத்தில் அதற்குப் போதிய வேலைகளை நாம் 
செய்யாமலிருப்பது நாம் நித்திரையினின்று இன்னும் 
எழும்பவில்லையென்பதையே காட்டுகிறது . 


196 


துல்க அதா - மீ நான்காம் குத்பா 


இஸ்லாத்தின் உண்மைத் தத்துவங்களையும் தற்கால 
முஸ்லிம்கள் செய்ய வேண்டிய கடமைகளையும் கூறும் சிறிய 
கிதாபுகள் இயற்றி ஆண் , பெண் , சிறவர் , பெரியார் , முத 
லிய ஒவ்வொருவருக்கும் வாசிக்கக் கொடுக்க வேண்டும் . 
சகோதரர் காள் ! உங்களின் மூதாதைகளையும் , அன்னவர் 
களின் செய்கைகளையும் மறந்துவிட்டீர்கள் போலும் ! இஸ் 
லாத்திற்காக அவர்கள் எவ்வளவு பிரயாசை எடுத்துக் 
கொண்டிருந்தார்களென்பதை நீங்கள் மறந்திருப்பதானது 
பெரும் விந்தையே . உங்களின் வீரமெங்க ? உங்களின் 
தியாகமெங்கே ? உங்களின் பொருத்தமெங்கே ? கன்ப 
தும் பருகுவதுமே மார்க்கமென கினத்துக்கொண்டிருக்கி 
றீர்கள் போலும் . அப்படியல்ல அப்படியல்ல . விழிக் கழுங் 
கள் . சீக்கிரமாய் வேலையை ஆரம்பியுங்கள் இல்லை போல் 
எதிரிகள் கையில் சீக்கிரம் அகப்பட்டுக்தீருவீர்கள் : 

நபியே ! நீர் சொல்வீராக . என்னுடைய ரப்பிடத்திலி 
ருந்து , திருஷ்டாந்தரங்கள் வந்துவிட்டபொழுது , ஆண்டவ 
னல்லாமல் ங்ேகள் வணங்கும்படியானவைகளை 

நான் 
வணங்குவதை விட்டும் மெய்யாகவே விலக்கப்பட்டிருக்கி 
றேன் . மேலும் இவ்வுலகத்தை ரக்ஷிக்கும்படியான அல்லா 
( ஹ் ) வுக்கே தலைகுனியும்படிக்கும் எவப்பட்டிருக்கிறேன் . 
( அல்- குர் ஆன் , 40:66 . ) 


Sacs 


அ 
துல்க அதா மாதம் , 


ஐந்தாம் குத்பா 

. 


* 


நாடை 


எக்காலத்திலும் புகழப்படுபவனும் , நியமமாக வணங் 
கப்படுபவனும் , அவனுக்கு வழிப்பட்டவர்களுக்கு 
யையும் உபகாரத்தையும் மிகுதமாக்குபவனும் , பாவங்களைப் 
பொறுத்து , பின்னங்களை மறைத்து , கஷ்டங்களை நிவர்த்தி 
செய்பவனும் , மூமினானவர்களுக்கு ஒதுங்குமிடமாயுள்ள 
வனுமாகிய அல்லாஹ்) வக்கே புகழனைத்தும் உரியனவாகும் . 
நிச்சயமாய் அல்லா( ஹ் ) வைத்தவிர வேறு ஆண்டவனில்லை , 
அவன் தனித்தவன் , இணை துணையற்றவன் , மானிடர்களை 
சிருஷ்டித்து அவர்களின் உணவுகளை திட்டப்படுத்தியவ 
னெனவும் ; நிச்சயமாய் நமது பெருமான் முஹம்மது ( ஸல் ) 
அவர்கள் அல்லா( ஹ் ) வின் திருத்தூ தரெனவும் , மானிட 
கோடிகளுக்கு ஆண்டகையின் தூதராய் அனுப்பப்பட்டு , 
தீமையினின்றும் அச்சம்பூட்டி நன்மையைக்கொண்டு நன் 
மாராயம் சொன்னவர்களெனவும் சாக்ஷியம் பகருகிறேன் . 
அல்லா( ஹ் ) அவர்களின் மீதும் , அன்னவர்களின் கிளைஞராதி 
தோழர்களின் மீதும் , அவர்களின் மீது நன்னம்பிக்கைவைத்த 
வர்களின் மீதும் , கிருபையும் , அளவிறந்த ஈடேற்றமும் , 
சாந்தியும் , எந்நாளும் அருள்புரிவானாக 


. 


igs 


துல்க அதா- ஐந்தாம் குத்பா 


மானிடர்காள் ! உங்களுக்கும் எனக்கும் முதலாவதாக 
அல்லா( ஹ் ) வைப் பயந்து கொள்ளும்படி நற்போதனை செய் 
கின்றேன் அவனைப்பயந்து நடப்பது அவனின் அன்பைப் 
பெருக்கி அவனது திருவடியில் மகிழ்ச்சியுறச் சேர்ப்பிக்கும் . 
மேலும் தீபகன்மங்களை விட்டும் விலகிக்கொள்ளும்படி உங் 
களுக்கு ஏவுகின்றேன் அப்படி விலகி நடப்பதானது 
அவனது ஆனந்தத்திற்குள்ளாக்கிவிடும் . 


மானிடர்காள் ! எத்தனை காலம் சென்றாலும் எவ்வளவு 
நாள் ஜீவித்திருந்தாலும் மரணிப்பது இன்றியமையாதது . 
எவ்வாறு இவ்வுலகில் உடைகோவணமின்றிப் பிறந்தீர்களோ 
அவ்வாறே நீங்கள் நியாயத்தீர்ப்பு நாளன்று எழுப்பப்படு 
வது நிச்சயம் . அந்நாளில் கொடூரமான அமளிகள் நடை 
பெறும் . மெய்யாகவே , அந்தாளில் நாம் இவ்வுலகில் அந்த 
ரங்கமாகவும் , பகிரங்கமாகவும் , செய்த செய்கைகள் யாவும் 
வெளிப்படும் அன்றைபதினத்தில் தனது குற்றங்களை 
மிறைத்து விடுவதற்காக எவனிடமிருந்தும் இலஞ்சம் அங்கீ 
கரிக்கப்படமாட்டாது . இவ்விதமான கஷ்டங்களினின்றும் 
உங்களைக் காப்பாற்றத்தக்க நல்ல கருமங்களைச் செய்திருக் 
கிறீர்களா என்று நீங்கள் சிந்தித்துப் பார்க்கவேண்டாமா ? 
மறைவாகவும் , வெளிப்படையாகவும் செய்யும் காரியங்களில் 
அல்லா ( ஹ் ) வின் அச்சம் உங்களுக்கு உண்டாவென்று நீங் 
கள் கவனிக்க வேண்டாமா ? அல்லா ( ஹ் உங்களைப் பார்த்துக் 
கொண்டிருத்தலை மறந்தவர்களாக நீங்கள் அவனது கட் 
டளையை மீறி நடக்கும் வெட்கக்கேட்டைக் குறித்து யாது 
சொல்வேன் ! அல்லா ( ஹ் )வின் உதவியை பெற்றுக்கொண்டே 
அவனுக்குப் புறங்காட்டுபவனது மானக்கேட்டை 


M 


என் 


துல்கஅதா- ஐந்தாம் குத்பா. 


199 


G 


னென்றுரைப்பேன் ! இறுதிநாளின் கடூரமான சம்பவங்களை 
நீங்கள் பலமுறை கேள்வி புற்றிருக்கிறீர்கள் . அவைகளினின் 
றும் தப்பித்துக்கொள்ளும் பொருட்டு இவ்வுலகில் நாம் செய் 
யவேண்டிய நற்கிரியைகள் அனந்கமிருக்கின்றன அவற்றுள் 
முக்கியமானதும் , இஸ்லாத்திற்கு அடிப்படையானதுமான 
ஈமான் என்னும் விஷயத்தைக்குறித்து இன்று உங்களுக்கு 
ஒரு சிறிது சொல்ல விரும்புகிறேன் . உங்களில் அநேகர் அல் 
லா ( ஹ் )வின்மீது ஈமான் கொண்டிருப்பதாகக் கருதுகிறார் 
கள் . ஈமான் கொண்டிருப்பதாகச் சொல்வது மெய்யே . 
எனினும் ஈமான் எவ்வாறு 

எவ்வாறு கொள்ளவேண்டும் ? என்ன 
வேலை செய்வது அல்லா( ஹ் )விடத்தில் ஈமானென்று சொல் 
லப்படும் ? எவ்வெவைச்செய்கைகளால் அந்த ஈமான் வெறம் 
வாய்ப்பேச்சாகவன்றி உறுதியான ஈமானாகும் ? அந்த ஈமா 

க் கெடுதியை உண்டாக்கும் கருமங்கள் யாவை ? ஒரு 
முறை ஈமான் கொண்டுவிட்டு அப்பால் அதற்கு மாறான 
செயல்களைச் செய்து கொண்டிருத்தல் ஆகுமா ? 

ஆகுமா ? " என்னும் 
விஷயங்களை அவர்கள் உணராமலே இருக்கிறார்கள் . ஆத 
லின் அவ்விஷயத்தைச் சிறிது எடுத்துக்காட்டவேண்டியது 
அவசியமாக இருக்கிறது . அல்லா ( ஹ் ) ஒருவன் உண் 
டென்பதையும் , அவன் மாத்திரமே சர்வ வல்லமையுடைய 
வன் என்பதையும் , அவனது சிருஷ்டிப் பொருள்களுள் 
எதுவும் அவனுக்குச் சமமானதல்ல என்பதையும் , அறியா 

அங்கனமே மனத்தால் நம்புவதும் வாயால் 
மொழிவதும் ஈமானின் இரண்டு முக்கியமான பர்லென்னும் 
நிபந்தனைகளாம் . மேலும் , அவனுக்குச் சொந்தமான சிபாத் 
தென்னும் பண்புகளை அறியவேண்டியதும் நமது கடமை 
யாம் . அவனது 

அவனது சொந்தப் பண்புகளில் அவனுக்குச் சம 


2 


தாரில்லை . 


O 


200 


துல்க அதா - மீ . ஐந்தாம் குத்பா. 


0 


கா 


மாகவோ , கூட்டாகவோ , வேறு எவரும் , இருப்பதாகவோ , 
இருக்கக்கூடுமென்றோ, நினைத்தல் கூடாது . சர்வ வல்லமை 
யுடைமையும் , சர்வ ஜீவர்களின் தேவையைப் பூர்த்திசெய் 
யும் சக்தியுடைமையும் , அல்லா( ஹ் ) வுக்கு மாத்திரமே சொந் 
தமான பண்புகளாம் . இவ்வாறு நம்புவதாகக் கூறிக்கை 
ண்டு அல்லாஹ் ) லின் சிருஷ்டிப்பொருள்களிடம் நேரே 
நாம் உதவிகேடுவது அல்லா ( ஹ் ) வின்பேரில் ஈமான் கொண் 
டதாகக் கூறுவதைப் பொய்யாக்குகிறது . ஆதலின் நாம் 
யாவரும் நமது பிரார்த்தனையில் அல்லா( ஹ் ) வுடன் வேறு 
எவரையும் கூட்டாக்காது உண்மையான ( மூமின் ) விசுவாசி 
களாக விளங்குவோமாக . 

நபியே ! சொல்வீராக . அல்லா( ஹ் ) வுக்கே தீனைச்சொந் 
தமாக்கிவைத்து , நிச்சயமாய் அவனையே ஓர்மைப்படுத்தி 
வணங்கும்படியாக என்னை ஏவப்பட்டுள்ளேன் , மேலும் முஸ் 
லிம்களுள் முந்தினவனாக ஆயிருக்கும்படிக்கும் ஏவப்பட் 
டுள்ளேன் . என்னுடைய ரப்புக்கு மாறு செய்வேனாகில் , நிச் 
சயமாய் இறுதிநாளின் வேதனையைப் பயப்படுகிறேன் , என 
சொல்வீராக . ( அல்- குர் ஆன் , 39 : 10-13 . ) 


எ 


வா 


Aditi 


ve 


உன் 

துல்ஹஜ் மாதம் , 
முதலாம் குத்பா. 

உ 


୭ 


எக்காலத்திலும் புகழப்படுபவனும் , நியமமாக வணங் 
கப்படுபவனும் , அவனுக்கு வழிப்பட்டவர்களுக்கு கொடை 
பையும் உபகாரத்தையும் மிகுகமாக்குபவனும் , பாவங்களைப் 
பொறுத்து , பின்னங்களை மறைத்து , கஷ்டங்களை நிவர்த் 
செய்து , மூமினானவர்களுக்கு ஒதுங்குமிடமாயுள்ளவனுமா 
கிய அல்லா( ஹ் ) வுக்கே புகழனைத்தும் உரியன . அவன் எப் 
படிப்பட்டவனெனின் , அவனை வர்ணிக்கத் துணிந்தோரது 
நாவுகள் செயலற்றுப் போய்விட்டன ; அவனது உண்மை 
நிலையை 

அறியக் துணிந்த ஞானிகளுடைய ஆராய்ச்சித் 
திறன் மழுங்கிவிட்டது . அவன் , தனது பரிசுத்த ஆலயமா 
கும் கஃபாவை , அதைப் பிரதக்ஷணம் செய்பவருக்காகவும் 
அதன் கண் சரண்புகுந்திருப்போருக்காகவும் , சுத்திகரித்து 
வைக்குமாறு தனது தோழராகிய நபி இப்ராஹீம் ( அலை ) 
அவர்களுக்குக் கட்டளையிட்டான் . அவ்வாலயத்தின் உட் 
பிரகாரத்தை அச்சத்தாற் பீடிக்கப்பட்டு நுழைவோருக்கு 
அடைக்கல ஸ்தானமாகச் செய்தருளியவன் . நிச்சயமாகத் 
தானே தானாகத்தனித்தவனும் ஒப்புவமை அற்றவனுமாகிய 
அல்லாஹுதஆலாவே வணங்கற்குரியவனென்றும் , பெய்யா 
கவே முஹம்மது ( ஸல் ) அவர்கள் அவனுடைய மெய்யடி 


D 


26 


302 


துல்ஹஜ் - மீ முதலாம் குத்பா 


யாரும் திருத்து தரும் ஆவரென்றும் நான் சாக்ஷிபம் பகரு 
கின்றேன் ; அத்திருத்தூதர் மீதும் அன்னார் கிளைஞர் தோழ 
சாதியோர் மீதும் இறைவன் தனது சலவாத்தென்னும் 
கருணாமாரியைச் சொரிந்தருள்வானாக . 

மனிதர்களே ! முதலாவதாக மஹா வல்லமைதங்கிய 
ஆண்டவன் அல்லாஹுதஆலாவுக்குப் பயந்து அவனுடைய 
உத்தரவுக்குக் கீழ்ப்படிந்து நடக்கும்படி எனக்கும் பின்னர் 
உங்களுக்கும் நற்போதனை செய்கிறேன் . 

ஆகமுடைய 
மகனே ! நல்லோர்கள் நன்மையைச் செய்து தங்களைக் காத் 
துக்கொண்டார்கள் ; நீயோ உனது வாழ்நாளை வீணாக்கிவிட் 
டாய் . அவர்கள் உலகத்தாரின் இரக்ஷகனான அல்லா( ஹ் ) 
வுக்கு அடிபணிந்தார்கள் , நீ அடிபணிபவில்லை 

அவர்கள் 
புண்ணியம் செய்து திரும்பிவிட்டார்கள் ; நீ இதுவரை 
திரும்பினாயில்லை. அல்லா ( ஹ்வை வணங்குவதில் அவர் 
கள் வெகுதூரம் முன் சென்று விட்டார்கள் ; பின் தங்கிவிட் 
டாய் . தனது வீடாகிய கஃபத்துல்லா( ஹ் ) வைத் தரிசிக்கும் 
படி அல்லா ( ஹ் ) கட்டளையிட்டான் . அக்கட்டளைக்குத் 
தலைசாய்த்து அந்தப் பெரியோர் பலர் இவ்வருடம் ஹஜ் 
ஜுக்குப் போயிருக்கிறார்கள் . அவர்கள் இப்பொழுது 
இஹ்ராம் கட்டிக்கொண்டிருக்கிறார்கள் 

அதாவது மார்க் 
கச்சட்டப்படி சாதாரண காலத்தில் அனுபவிப்பது குற்ற 

அநேக சுகா நுபவங்களைக் கைவிட்டவர்களாய் 
இருக்கிறார்கள் . சகோதரர்களே ! நீங்கள் அவர்களைப்போல் 
இன்பங்களைக் கைவிடாவிட்டாலும் ஆண்டவன் விலக்கி 
யிருக்கிற பாவங்களையாவது கைவிடலாகாதா ? அப் 
பெரியோர்கள் ஹிஜாஸ் தேசத்திற்குள் பிரவேசித்து 
விட்டார்கள் ; இன்றையத்தினம் அவர்கள் மகத்வம் 


மல்லாத 


துல்ஹஜ் - மீ முதலாம் குத்பா . 


203 


வாய்ந்த கஃபத்துல்லா( ஹ் ) என்னும் தேவாலயத்தைக் கண் 
ணுற்று ஆநந்திக்கும் அதிர்ஷ்டசாலிகளாய் இருக்கிறார்கள். 
மகிமை பொருந்திய அந்த தெய்வீக க்ஷேத்திரத்தைத் 
தரிசிப்பதனால் உண்டாகும் ஆனந்தத்தினால் பிரயாணத்தின் 
இ டையே பட்ட கஷ்டங்களை முற்றிலும் மறந்துவிட்டார் 
கள் . 

அத்துன்பங்களிலிருந்து அவர்கள் சௌக்கியம் 
டைந்தார்கள் . ஆண்டவனுடைய உத்திரவுக்கு இன 
இந்த உத்தமமான காரியத்தைச் செய்து முடித்த பெரி 
யோர் அடைந்த பாக்கியமே பாக்கியம் ! அவர்களல்லவோ 
இவ்வுலக இச்சையுடன் போராடி வெற்றி பெற்ற வீரர்க 
ளாவர் ? 

சகோதரர்களே ! உங்களில் சிலர் சரீர சௌக்கியமும் , 
போதுமான பொருளுதவியும் உடையவராக இருந்தும் 
இஸ்லாத்தின் ஐந்தாம் கடமையாகிய ஹஜ்ஜு செய்ய 
வேண்டியதைக் கனவிலும் நினையாதவராகக் காலங்கடத்து 
கிறீர்கள் . இவ்வரிய பெரிய கடனைக்குறித்துப் பராமுகமாக 
இருக்கும் நீங்கள் நியாயத்தீர்ப்பு நாளன்று ஆண்டவனது 
கேள்விக்கு என்ன சாக்குச்சொல்லித் தப்புவீர்கள் ? இவ் 
விஷயத்தைப்பற்றி நான் உங்களுக்கு மிகவும் அழுத்தமாக 
அச்சமூட்டுகிறேன் . இதுவரை அசட்டையாயிருந்த குற் 
றத்தை மன்னித்தருளும்படி கருணாகரனாகிய ஹக்கு சுப் 
ஹானஹுவதஆலாவை நோக்கிக் கையேந்திக் கண்ணீர் 
உகுத்து மன்றாடுவதுடன் , அடுத்த வருடம் ஜீவித்திருந்தால் 

க்கடமையை நிறைவேற்றுவதாகப் பிரதிக்கினை செய்து 
கொள்ளுங்கள் . ஹஜ்ஜு செய்பவர் அடையும் பலாபலன் 
களை எண்ணமுடியாது நானாதேசத்தைச் சேர்ந்த ,வெவ்வேறு 
பாஷைபேசும் , பல்வேறு ஜாதியினர் இலட்சக்கணக் 


அ 


204 


துல்ஹஜ்- முதலாம் குத்பா. 


கான முஸ்லிம்கள் , இஸ்லாம் என்னும் பலமான சயிற்றினால் 
ஒன்று சோப் பிணைக்கப்பட்டவர்களாக , ஒரே விதமான-தைய 
லில்லாத- தூய்மையான - வெண்ணிற ஆடை படுத்து , அரசன் 
பிரஜை , எஜமானன் - ஊழியன் , பணக்காரன் - ஏழை என்னும் 
வித்தியாசம் ஒரு சிறிது மின்றி , சர்வலோகசாரண்யனான 
பாம்பொருளாகும் அல்லா ( ஹ் ) வை ஏற்றித் துதிக்கும் இணை 
யற்ற காட்சி இப்படிப்பட்டதென்ற சிவர் தாம் வர்ணித் 
துரைக்க முடியும் ? உலகத்தில் மானிடர் யாவரும் சமமான 
வரே என்னும் உந்ததமான தத்துவத்தைப் பிரத்தியட்சமாக 
நடத்தையில் காட்டுவதை , அரேபியாவின் பரந்தவெளியில் 
லன்றி , வேறு 

வேறு எந்தததேசத்தில் எந்தச்சமபத்தினருக் 
கிடையே காணமுடியும் ? இக்காட்சியின் இன்பத்தை , தோல் 
கண்டு களித்தோரல்லாது வேறு எவரே அறிபவல்லார் ? 
மேலும் இவ்விதச் சந்திப்பாகிறது உலகின் நானாபக்கங்களி 
லும் பரந்து வசிக்கிற முஸ்லிம்கள் , ஒருவர் மற்றவரது 
நிலைமைகளையும் பழக்க வழக்கங்களையும் தேவைகளையும் 
செவ்வையாக உணர்ந்து , பரஸ்பர அபிமானமும் சகோதரத் 
துவமும் விருத்தியாவதற்குக் காரணமாக நிற்கிறது . அல்லா 
மலும் பிரயாணத்தினிடையே எதிர்ப்படும் சம்பவங்கள் , 
அநுபவங்கள் , காட்சிகள் முதலியவற்றிலிருந்து , ஹஜ்ஜுக் 
குச் சென்று திரும்புவோருக்கு , ஏழைக்கிரங்குகல் , அல்லா 
( ஹ் ) வுக்காகவும் இஸ்லாத்துக்காகவும் எப்பொருளையும் 
தத்தஞ்செய்தல் , கஷ்டநஷ்டங்களைப்பொறுமையுடன் சகித் 
தல் , சாத்வீகத்தன்மை அடைதல் , நற்றவங்கள் செய்ய சித்த 
மாகுதல் , முதலிய பெறுதற்கரிய பெரும்பேறுகள் சித்தி 
யாகின்றன . ஹஜ்ஜுக்குச்சென்று மீண்டு ஹாஜீ என்னும் 
பட்டம் தாங்கியும் கயமை ஒரு சிறிதும் நீங்காதாராகக் 


துல்ஹஜ் - மீ முதலாம் குத்பா. 


205 


கடமையை 


காலங்கடத்துவோர் பொதுவிதிக்கு 

பொதுவிதிக்கு விலக்கானவராவார் . 
ஆகையால் சகோதரர்களே ! நீங்கள் அடுத்த வருடமாவது 
உங்கள் 

நிறைவேற்ற வீர்களாக ! எல்லாம் 
வல்ல இறைவன் நமக்கு அருள் புரிவானாக . 

சர்வ உலகத்திற்கும் வழிகாட்டியாகவும் தியாகமூர்த்தி 
யாகவும் , கருணையங்கடலாகவும் அவதரித்தருளிய எம்பெரு 
மானார் நபிகள் நாயகம் முஹம்மது ( ஸல் ) அவர்கள் அடியில் 
வருமாறு அருளிச்செய்திருக்கின்றார்கள் . " கொல்லன் . 
உலையானது இரும்பின் திருவை நீக்குவது போல ஹஜ்ஜும் 
உம்ராவும் 

வறுமையையும் பாவங்களையும் நீக்கிவிடும் . 
மேலும் ஹஜ்ஜுபாத்திரை செய்பவன் செல்லும் பொழுதும் 
மீளும்பொழுதும் அல்லா( ஹ் ) வின் காவலில் இருக்கின் 
றான் . " ( ஹதீஸ் ) 

நிச்சயமாக உலகத்திலுள்ள கிரந்தங்கள் அனைத்திற் 
கும் சிரோபூஷணமானதும் , ஸர்வ அலங்காரங்களிலும் தலை 
சிறந்து விளங்குவதும் , மனித கோடிகளின் இம்மை மறுமை 
யின் வாழ்க்கைக்கு இன்றியமையாத பரிபூரணமான சட்ட 
திட்டங்களை அளிப்பதில் நிகரற்றதுமாகிய தனது சுத்த 
சத்திய வேதத்தின் கண்ணே இறைவன் பின் வருமாறு 
திருவுளம் பற்றியருளுகின்றான் . 

“ பிரயாணத்திற்கு சக்திவாய்ந்த மனிதன் மீதும் 
( கஃபா என்னும் ) ஆலயத்திற்கு யாத்திரை செய்வது கடமை 
யாகும் . எவனாவது ( இக்கட்டளையை ) நிராகரிப்பானாயின் 

நிச்சயமாக 
அல்லா( ஹ் ) வுக்கு நஷ்டமொன்றுமில்லை . 
அல்லா ( ஹ் ) உலகத்தினின்றும் எவ்விதத்தும் தேவையற்ற 
வனாக இருக்கிறான் ( குர்ஆன் 3-96 . ) 


De 
Vega 
ஈதுல் அல்ஹா என்னும் 
ஹஜ்ஜுப் பெருநாள் குத்பா . 


PODS 


* 


எல்லாப்புகழும் அல்ல. ( ஹ் ) வுக்கே உரியது ; அவன் 
ஆதியந்தமில்லாதவன் ; பொதுவான கொடையும் அருளு 
முள்ளவன் ; வானங்கனைச்சிருஷ்டித்துப் பரிபாலிப்பவன் 
வஸ்துக்களை பலவகைப்பட்டவைகளாக வெளிப்படுத்திய 
வன் . நிச்சயமாய் வணக்கத்திற்குரியவன் , தனித்தவனும் 
இண துணை அற்றவனுமான அல்லா( ஹ் ) வைத் தவிர 
வேறுயாருமில்லை எனவும் , நிச்சயமாய் நபிகள் பிரான் 
முஹம்மது ( ஸல் ) அவர்கள் அவனது அடிமையும் , திருத் 
தூ தரும் ஆவரென்றும் சாக்ஷிபம் பகருகிறேன் . 
இறைவனே ! எங்கள் தலைவராகிய முஹம்மது ( ஸல் ) அவர் 
கள் மீதும் , அவர்கள் கிளையார் தோழர்கள் மீதும் எந்நாளும் 
உனது கருணையையும் சாந்தியையும் அருள் புரிவானாக 

அல்லா( ஹ் )வின் அடிமைகளே ! உங்களுக்கும் எனக் 
கும் அல்லா( ஹ் ) வைப் பயந்துகொள்ளும்படி நல்லுபதேசம் 
செய்கிறேன் . அவனைப் பயந்தவர் கட்கே நற்கதியுண்டா 


எங்கள 


வதாக . 


மனிதர்களே ! நீங்கள் விஜயஞ்செய்திருக்கும் இத்தின 

விசேஷச்சிறப்புடையதும் , தொடர்ந்த பாக்கிய 


மானது 


ஹஜ்ஜுப் பெருநாள் குத்பா. 


207 


முடைய ஹஜ்ஜையுடைய தமான தினமாயிருக்கிறது 
மேலும் இது நமது மார்க்கத்தின் அடையாளங்கள் பிரகா 
சிக்கும் தினமாகவுமிருக்கிறது இன்று குர்பானி 
மூலமாக 
நீங்கள் உங்கள் பிதாவாகிய இப்றஹீம் ( அலை ) அவர்கள் 
செய்து காட்டிய தியாகத்தை புதுப்பிக்கிறீர்கள் . இன்று 
தங்கள் ஈரல் கொழுந்தைப் போன்ற செல்வப்புக்கிரர் இஸ் 
மாயீல் ( அலை ) அவர்களை பலியிடும்படி கனவில் உத்தரவு 
செய்து , நபி இப்றாஹீம் ( அலை ) அவர்களை அல்லாஹுத்த 
ஆலா சோதித்த நாள் . 


வீன் 


அப்படி அவர்கள் கண்ட கனவு பொய்யான தல்ல . 
அவ்வுத்தரவு வஹியாகவே இருந்தது . நபியவர்கள் தங்கள் 
இரக்ஷகனது ஏவலுக்கு கீழ்ப்பட்டிருந்தார்கள் . தங்கள் 
புத்திரரைக்கூட்டிக்கொண்டு புறப்பட்டார்கள் . அச்சமயம் 
ஷைத்தான் அவர்களை இடைமறித்து " ஏ ! அருளாளனின் 
அன்பரே ! ஒரு கனவை நம்பியா உமது ஈரலின் 
துண்டை அறுக்கச் செல்லுகின்றீர் ? என்றான் . அப் 
பொழுது அல்லா ( ஹ் ) வின் அன்பர் இப்றாஹீம் ( அலை ) 
அவர்கள் , ஏ மனிதரின் பகைஞனே ! என்னைவிட்டு 
அப்புறப்படு ; யான் அல்லா( ஹ் )வின் கட்டளையை மீற 
வேண்டுமென்று கருதுகிறாயா ? என்று விடையளித்தார் 
கள் . அப்பால் அவன் இஸ்மாயீல் ( அலை ) அவர்களது 
தாயார் ஹாஜரா பீவி அவர்களிடம் சென்று , 
குமாரர் இஸ்மாயீலை உமது கணவர் பலி 

கொடுக்கப் 
போகின்றார் " என்றான் . " அவ்வாறு செய்வது ஆண்டவனது 
கட்டளையாயின் , அக்கட்டளையை நிறைவேற்றுவது அவரது 
கடமையாகும் " என்ற விடை கிடைத்தது . அப்பால் இஸ் 


உமது 


20s 


ஹஜ்ஜுப் பெருநாள் குத்பா 


மாயீல் ( அலை ) அவர்களிடம் சென்று , உமது பிதா உம்மை 
அறுக்கப்போகின்றார் ; நான் உமக்கு எச்சரிக்கை செய்கி 
றேன் என்றான் அங்ஙனம் செய்வது அண்டவினது 
உத்தரவாயின் , அவ்வுத்தரவை மீற எனக்கு சக்தியுண்டா? " 
என இஸ்மாயீல் ( அலை ) அவர்கள் கூறி , பொடிக்கற்களை 
அவன் மீது எறிந்தார்கள் . ( இச்சம்பவத்தின் ஞாபகார்த்த 
மாகவே ஹஜ் க்குச் செல்லும் முஸ்லிம்கள் கல்லெறிவுது 
வாஜிபாக்கப்பட்டிருக்கிறது .) பின்னர் இப்றாஹீம் ( அலை ) 
அவர்கள் தங்கள் புத்திரரை மினா என்னும் மலையுச்சியில் 
ஒரு சரிவான இடத்திற்கு அழைத்துச் சென்றார்கள் , 
தங்கள் இரு கைச்சட்டைகளையும் உயர்த்தினவர்களாக , 
குழந்தையின் கரங்களைக்கட்டுவதற்கு கயிற்றை எடுத்துக் 
கொண்டு , கத்தியைத் தீட்டிப் பதப்படுத்திக்கொண்டார்கள் 
அவர்கள் அங்குசெய்த வேலைகள் அவர்களை வனனெஞ்ச 
ரென்றே காட்டின . குழந்தை தமது தந்தையின் செய்கை 
களை கவனித்துக்கொண்டிருந்தார் . அங்கு நடக்கப்போவ 
தின் உண்மையை அறிந்ததும் , தமது பிதாவை நோக்கி , 

அருமைத்தந்தையே ! என்னை யாது செய்யப் 
போகின்றீர்கள் ? என வினவினார் . அப்பொழுது எனது 
ஆருயிர்க் குழந்தாய் ! அல்லா( ஹ் ) வுக்காக உன்னைப் பலி 
கொடுக்கப்போகிறேன் ; நிச்சயமாக நான் கனவில் உன்னை 
அறுக்கக்கண்டேன் . 

காணாததைக்கூறுபவன் துர்ப்பாக்கிய 
முள்ளவனாவான் . உனது அபிப்பிராயம் யாது ? என்றார் 
கள் . உடனே நபி இஸ்மாயீல் ( அலை ) அவர்கள் எனது 
அருமைத் தந்தையரே எவப்பட்டதைச் செய்யுங்கள் . 
பொறுமையுடையவனாக என்னைக்காண்பீர்கள் . ஆயினும் 


எனது 


G 


ஹஜ்ஜுப் பெருநாள் குத்பா 


209 


11 


என் தந்தையே ! என்னைவிட்டு உங்கள் முகத்தைத் திருப் 
பிக்கொண்டு உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் . மேலும் 
கடுமையான இச்சோதனையின் மீது பொறுமை கொள்ளுங் 
கள் . அல்லா( ஹ் ) வுக்கு நன்றியறிதலுள்ளவர்களாக இருந்து 
கொள்ளுங்கள் . எனது மாதாவிடம் சென்றால் என்னுடைய 
சலாமை எடுத்தோதுங்கள் . அவர்களுக்கு பொறுமையை 
அனுஷ்டித்து ஆண்டவனது 

கட்டளைக்கு முற்றிலும் 
கட்டுப்படுமாறு போதனை செய்யுங்கள் என்று கூறியருளி 
னார்கள் . அப்பால் ந இப்றாஹீம் ( அலை ) அவர்கள் தங்கள் 
புத்திரரின் இரண்டு கைகளையும் கட்டிப் படுக்கவைத்து , 
வலது கரத்தால் கத்திபைப் பிடித்தவர்களாக , உலகரக்ஷ 
கனின் ஏவலுக்குக்கீழ்ப்படிந்து அறக்க முற்பட்டார்கள் . 
அத்தருணத்தில் நெஞ்சங்கள் திடுக்கிட்டன ! இருதயங்கள் 
பிளந்து விட்டன ! வானவரனை வரும் ஆண்டவனை நோக்கி 

எங்களின் இரக்ஷகா ! இந்த விருத்தாப்பியரின் மீது 
இரக்கங்காட்டு . இச்சிறு குழந்தைக்கு பதிலாக வேறு வஸ் 
துவை அங்கீகரித்தருள் என்று கூறிக்குறையிரந்தார்கள் . 
அப்பொழுது சந்தோஷம் வந்தடுத்தது . இப்றாஹீம் ( அலை ) 
அவர்களின் மீ 

அல்லா( ஹ் ) வுக்குக் கருணை பிறந்தது 
ஜிப்ரயீல் ( அலை ) காணிக்கைக்காக வேறொரு வஸ்துவைக் 
கொண்டிறங்கினார்கள் . நற்செய்திகள் வர ஆரம்பித்தன . 
" விசுவாசிகளின் நெஞ்சங்களைக் களிப்பிக்கத்தக்க இப்றா 
ஹீமே ! நீர் கனவை மெய்யாக்கினீர் . நன்மை செய்தவர் 
களுக்கு அதற்குத்தக்க வெகுமதி அளிப்போம் . என்ற 
அசரீர வாக்கு உண்டாயிற்று . பின்னர் ஜிப்ரயீல் ( அலை ) 
கட்டுண்டிருந்த புத்திரரின் கைகளை அவிழ்க்கச்சொன்னார் . 
பிதாவுக்கு ஆப்காண்பர் என்ற பட்டத்தையும் , புத்திர 


27 


210 


ஹஜ்ஜுப் பெருநாள் குத்பா 


நம்மில் 


சில 


ருக்கு நபித்துவத்தையும் அளித்தார் . அவர் தம்முடன் 
கொண்டுவந்திருந்த ஒரு ஆட்டை குழந்தைக்குப்பதிலாய் 
பலிகொடுத்தார்கள் . இவ்வரிய சம்பவத்தை நினைவுகூர்ந்து 
இதன் தத்துவத்தை அறிந்து ஒழுகுவதற்காகவே குர்பானி 
யின் அனுஷ்டானம் நம்மில் இருந்து வருகிறது . 
சகோதரர்களே ! மேற்கூறிய சம்பவத்தைப் பின்பற்றி 
அநேகர் வருடந்தோறும் 

பிராணிகளை 
குர்பானி கொடுத்தலை , ஒரு சாதாரணச் சடங்காக எண்ணி 
நடத்தி வருகிறார்களே அன்றி , இதன் தத்துவத்தை 
உணர்ந்தோர் வெகு சிலரே காணப்படுகின்றனர் . 

இறை 
வனது கட்டளைக்கிசைந்து , தங்கள் உயிரனைய புதல்வரைப் 
பலி கொடுக்கத்துணிந்த திருநபி அவர்களின் மார்க்கக்கைப் 
பின்பற்றுவதாகச் சொல்லிக்கொள்ளும் நீங்கள் , ஆண்ட 
வனுக்காக அலக்ஷிபமாய் ஒரு ஆட்டுக்குட்டியை அறுத்து 
விடுவதுடன் , உங்கள் கடமை பூர்த்தியாகிவிட்டதென்ற 
அபிப்பிராயமுடையவராகக் காணப்படுகிறீர்கள் . 
குர்பானியின் தத்துவம் , நீங்கள் ஆட்டையோ மாட் 

பலியிடவேண்டுமென்பதல்ல . இஸ்லாம் என்ப 
தற்கு ஆண்டவனது சட்டத்திற்கு எல்லா விஷயங்களிலும் 
கட்டுப்பட்டு நடத்தல் என்பதே உண்மைப் பொருளாகும் . 
குர்பானியாகிறது அவ்வாறு கட்டுப்பட்டு நடப்பதற்கு அறி 
குறி யாகச்செய்யும் பிரதிக்கினையாகும் . அந்கோ ! வருடத் 
தில் ஒருநாள் ஆண்டவனது சந்நிதானத்தில் மேற்கூறிய 
வாறு பிரதிக்கினை செய்து கொள்ளும் நீங்கள் , அவ்வருட 
முழுமையும் உங்களுடைய இவ்வுலக வாழ்க்கையில் நீங்கள் 
ஈடுபட்டிருக்கும் இதர விஷயங்களில் , அல்லா( ஹ் ) வின் 


டையோ 


ஹஜஜப் பெருநாள் குத்பா . 


211 


உத்தரவிற்கு முற்றிலும் கீழ்படிந்து நடந்து வருகின்றீர்களா ? 
என்று நான் கேட்கிறேன் . மற்றவிஷயங்களில் ஆண்டவனது 
கட்டளையை எடுத்தெறிந்து விட்டு , உங்களுடைய உடலா 
லும் பொருளாலும் இஸ்லாத்திற்காக செய்யவேண்டிய 
தியாகத்தைக்குறித்து ஒரு சிறிதும் கவனமில்லாதவர்களாக , 
நாடக மேடைகளில் வேஷம் போட்டுக்கொண்டு நடிக்கும் நடி 
கர்களைப்போல , குர்பானியை ஒரு போலிச்சடங்காக நடத்தி 
முடிக்கிறீர்கள் ! சகோதரர்களே ! இஸ்லாத்தின் சட்ட 
திட்டங்களை செவ்வையாக உணர்ந்து , ஆண்டவனுடைய 
பாதையில் உடல் , பொருள் , ஆவி , மூன்றையும் தத்தம் 
செய்ய முன் வந்தாலொழி ப , நாம் குர்பானியின் தத்து 
வத்தை உணர்ந்து பின்பற்றிய மெய்யான முஸ்லிம்களாக 
முடியாதென்பதை உங்களுக்கு மிகவும் அழுத்தமாகக் 
கூறுகிறேன் . 


ஹனபி மத்ஹபின்படி உள்ளூர்வாசியாகவும் , ஜகாத்து 
விதியானவனாகவும் இருப்பவன் குர்பானி கொடுப்பது வாஜிபு ; 
மற்ற மூன்று மத்ஹபின்படி சுன்னத்து . நபி இப்றாஹிம் 
( அலை ) அவர்கள் தங்கள் புத்திரரைப் பலியிட முன்வந்த 
தைப்போன்ற சம்பவம் , நபிகள் நாயகம் ( ஸல் ) அவர்களது 
பிதாவின் விஷயத்திலும் நேர்ந்திருக்கிறது . இதன் காரண 
மாகவே ஒரு காட்டறபி ஒருபோது நபிகள் பெருமான் 
( ஸல் ) அவர்களை நோக்கி , அறுக்கப்பட்ட இருவரின் 
புத்திரரே ! என்று அழைத்தார் . இதைக்கேட்ட நாயக 
மவர்கள் புன்னகை புரிந்தார்கள் என்ற ஆகமம் ஒன்று 
எப்படுகிறது . 

ஒருவருடம் பூர்த்தியான ஆடாவது 
இரண்டுவருடங்கள் நிறைந்த மாடாவது , ஐந்து வயது 


. 


காண 


212 

ஹஜ்ஜுப் பெருநாள் குத்பா 
சென்ற ஒட்டகையாவது குர்பானி கொடுத்தல் வேண்டும் . 
ஒட்டகமும் மாடும் ஏழு பேருக்கொன்று தொடுத்தாலும் 
போதும் . ஆடு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்று கொடுத் 
தல் வேண்டும் . சீக்குப்பிடித்து மெலிந்தோ,நொண்டி , குருடு , 
முதலிய அங்கஹீனம் 

அங்கஹீனம் உடையவைகளாவோ இருக்கும் 
பிராணிகளை உபயோகிக்கக்கூடாது . இவ்விஷபம் சம்மந்தப் 
பட்ட மார்க்க சட்டதிட்டங்களை அவிஞர்பால் கேட்டு 
உணர்வீர்களாக . 


நேரான நடத்தையுடைய இப்றாஹீமின் ( அலை ) மார்க் 
கத்தைப் பின் பற்றி அல்லா ( ஹ் ) வுக்கு முற்றிலும் வழிபட்டு 
நற்காரியங்களைச் செய்யும் ஒருவனைப்பார்க்கிலும் சிரேஷ்ட 

சன்மார்க்கன் யார் ? ( ஒருவருமில்லை ) ( அல் - குர் 
ஆன் , 4-125 . ) 


மான 


வே 


துல்ஹஜ் மாதம் , 
இரண்டாம் குத்பா. 


98C 2 
எல்லாப்புகழும் அல்லா( ஹ் ) வுக்கே உரியது ; அவன் 
தன்பால் வருவோருக்கு தனது கிருபையின் வாசல்களைத் 
திறப்பவன் ; இருதயங்களுக்கு நற்பாக்கியத்தின் வழிபைத் 
தெளிவாய்க்காட்டுகிறவன் ; நாம் செய்யும் ஸ்தோத்திரங் 
களுக்கு முற்றிலும் தகுதியானவன் ; பாக்கியத்தை அளிப் 
பது அவனேயாயினும் , அப்பாக்கியத்தை சத்காரியங்களில் 
உபயோகிப்பவர்களுக்கு சன்மானம் அளிப்பவன் . நிச்சய 
மாய் வணக்கத்திற்குரியவன் . தனித்தவனும் இணை துணை 
யற்றவனுமான அல்லா ( ஹ் ) வைத்தவிர வேறு யாருமில்லை 
எனவும் , நிச்சயமாய் நபிகள் பெருமான் முஹம்மது ( ஸல் ) 
அவர்கள் அவனது அடிமையும் திருத்தூதரும் ஆவரென் 
றும் சாக்ஷியம் பகருகிறேன் . எங்கள் இறைவனே ! எங்கள் 
தலைவராகிய முஹம்மது ( ஸல் ) அவர்கள் மீதும் , அவர்கள் 
கிளையார் தோழர்கள் மீதும் எந்நாளும் உனது கருணையையும் 
சாந்தியையும் அருள் புரிவாயாக . 

அல்லா ( ஹ் )வின் அடிமைகளே ! உங்களுக்கும் எனக் 
கும் அல்லா( ஹ் ) வைப் பயந்து கொள்ளும்படி நல்லுபதேசம் 
செய்கின்றேன் . அவனைப்பயந்தவர்கட்கே நற்கதியுண்டா 
வதாக . 


214 


துல்ஹஜ்- மீ இரண்டாம் குத்பா . 


மானி 


சகோதரர்களே ! இவ்வுலகத்தில் மனிதர்கள் நடந்து 
கொள்ளும் விதம் ஆச்சரியத்தையே உண்டாக்குகிறது . 
சுவர்க்கம் அவர்களுக்கு ஆனந்தமளிப்பதற்காகவே சிருஷ் 
டிக்கப்பட்டிருக்கிறது ; ஆனால் அவர்களோ நன்மைகளைச் 
செய்து அச்சுவர்க்கத்தின் பால் விரைந்து செல்லாது , 
சோம்பேறிகளாக வீழ்ந்து கிடக்கிறார்கள் . நரகம் ஒருவ 

ஒருவரை 
பரிந்து அழைப்பதில்லையாயினும் , மதியீனர்களான 
டரில் பலர் பாவமென்னும் வாகனங்களில் ஏறி அதனிடத் 
கல் விரைந்து செல்லுகின்றார்கள் . கருணாகரனாகிய அல்லா 
( ஹ் ) வின் தயை நிறைந்த அழைப்புக்கு இவர்கள் செவிடரா 
யிருக்கிறார்கள் . கெட்ட இச்சைகளை 

இவர்களுடைய 
நெஞ்சத்தில் தோற்றுவித்தல் என்னும் , இப்லீஸின் 
அழைப்புக்குச் செவி சாய்த்து அதிவேகமாகப் போய்க் 
கொண்டிருக்கிறார்கள் . அந்தோ ! பரிதாபம் ! இப்படிப் 
அறிவிலிகளுடைய 

செய்கையை என்னென்று 
எடுத்துரைப்பது ! 


சகோதரர்களே ! சங்கை வாய்ந்த இம்மாதமாகிறது 
( தவ்பா ) கழிவிரக்கத்தின் மாதமாக இருக்கிறது . நிலையற்ற , 
மிகக்குறுகிய காலத்தையுடைய இவ்வுலக வாழ்க்கையில் , 
உங்களுக்கு நேரும் அற்பக் கஷ்டநஷ்டங்களை நினைத்து 
கவலைப்பட்டுக்கலங்குகிறீர்கள் . நித்தியமாகிய உங்களுடைய 
மறு உலக வாழ்க்கையைக் குறித்து ஒரு கணப்பொழுதா 
யினும் நீங்கள் சிந்திப்பது உண்டா ? அவ்வுலக வாழ்க்கை 
யில் ஈடு செய்யமுடியாத , நஷ்டத்தைக் கொடுக்கத்தக்க பல 
அக்ரமச்செய்கைகள் , இவ்வுலகில் செய்யப்பட்டிருப்பதைக் 
குறித்து , நீங்கள் நினைவு கூர்வது உண்டா ? தாம் செய்த 


0 


ஆனால 


காக 


காக 


துல்ஹஜ் - மீ இரண்டாம் குத்பா. 

215 
பாவத்தை நினைத்து அழுதிரங்குவோருக்கு கருணை பங்கட 
லாகிய ரஹ்மான் , அருள்பாலிப்பவனாக இருக்கிறான் . 

தொழுகிறேன் தொழுகிறேன் அல்லா ( ஹ் ) வுக் 
எப்படியோ தாழிலைச் செய்கிறேன் வயிற்றுக் 

என்றாற்போல , ஐந்து நேரமும் தொழுதபின்னர் 
அஸ்தஃபிருல்லா ஹி தவ்பா தவ்பா என்று அலட்சியமாகச் 
சொல்லிவிட்டு , தங்களுடைய இழிவான தொழிலைக் கொள் 
சமும் கைவிடாது செய்து வருவோரது தவ்பாவும் தவ்பா 
வென்னப்படுமோ ? சகோதரர்களே ! நீங்கள் ஒவ்வொரு 
வரும் கடந்த காலத்தில் நிகழ்ந்த தீயகருமங்களைக் குறித்த 
அழுதிரங்கி தவ்பாச் செய்வதோடு நின்று விடாது , இனி 
அத்தீய காரியங்களை அடியோடு செய்வதில்லையென்று தீர் 
மானித்துக்கொண்டு , அவ்வாறு நடந்தாலொழிய, உங்க 
ளுடைய தவ்பா பிரயோஜனம் கொடாது . இம்மாதத்தில் 
தவ்பா அங்கீகரிக்கப்படும் ஸ்தலங்களிலெல்லாம் சிரேஷ்ட 
மான ஸ்தலமாகிய திருமக்கமா நகரத்திலே , உலகத்தின் 
நானாபக்கங்களிலிருந்தும் , உங்களுடைய சகோதரர்களில் 
பலர் சென்று கூடியிருக்கிறார்கள் . நீங்களோ , அம்மகத் 
தான பாக்கியத்தைப் பெற்றீர்களில்லை . " மாட்சிமைதங்கிய 
ஆண்டவா , உனது அழைப்புக்கிணங்கி இதோ ஆஜராகி 
அடிபணிந்தோம் , அடிபணிந்தோம் " என்று கூறி நிற்கும் 
அவர்கள் அடையும் ஆனந்தத்தை நினைத்துப் பாருங்கள் ! 
முஸ்லிம்களில் பலர் , ஹஜ்ஜுக்குப் போவது பெரும் பணக் 
காரர்கள் மீதே கடமையாக்கப்பட்டதென்ற , தவறான அபிப் 
பிராயமுடையவர்களாகக் காணப்படுகிறார்கள் . இது முற் 
றிலும் தவறு . தனது சொத்துக்கு அதிகமான கடனில் 
லாது , அன்னவஸ்திரம் கொடுக்கக் கடமைப்பட்ட தனது 


216 


துல்ஹஜ் - மீ இரண்டாம் குத்டா 


மனைவி மக்கள் முதலானோருக்கு , தான் மீண்டுவரும்வரை 
செல்லும் செலவுக்கும் , தனது பிரயாணச்செலவுக்கும் , 
போதமான பொருளுடைய ஒவ்வொருவர் மீதும் ஹஜ்ஜு 
யாத்திரை செய்வது கடமையாகும் . ஆதலின் சகோதரர் 
களே ! நீங்கள் ஒவ்வொருவரும் மேலே கூறியவாறு வேஷ 
தாரிகளாகக் கவ்பாச்செய்யாது , உண்மையான தவ்பாச் 
செய்து நல்வழியைப் பின்பற்றுவதுடன் , உங்களுடைய 
இதர கடமைகளையும் பூர்த்திசெய்து , செய்கையளவில் 
முஸ்லிம்களாக விளங்குவீர்களாக 

பாலைவனத்தினடுவே வாகனத்தையும் உணவையும் 
இழந்து மரணத்தற வாயிலிருக்கும் ஒருவனுக்கு , அவை 
திரும்பக்கிடைத்தால் உண்டாகும் சந்தோஷத்தைப்போல , 
பாவத்தை நினைத்து அழுதிரக்கும் அடிமையின் மீது அல்லா 
( ஹ் ) அளவிறந்த சந்தோஷமடைகிறான் ( ஹதீஸ் . ) 

மரணமளவும் தீமையைச் செய்து கொண்டேயிருந்து 
மரணத்தறுவாயில் செய்யும் தவ்பா பிரயோஜனம் கொடாது . 
( குர்ஆன் வியாக்கியானம் ) 


ఉం 


துல்ஹஜ் மாதம் , 
மூன்றாம் குத்பா. 


உ 


ஸர்வபுகழும் அல்லா( ஹ் ) வுக்கே உரியது . அவன் நன் 
மையானவை இன்னவை தீமையானவை இன்னவை எனப் 
பிரித்தறி பக்கூடிய பகுத்தறிவை நமக்களித்தவன் . மற் 
றெல்லா வஸ்துக்களைப்பார்க்கிலும் மானிடர்களை மேன் 
மைப்படுத்தி அவர்களுக்கு தன்னையறியும் தத்துவத்தை 
அருளிபவன் . நிச்சயமாய் தனித்தவனும் ஒப்புவமையற்ற 
வலுமாகிய அல்லா ஹூக்க ஆலாவே வணக்கத்திற்குரியவ 
னென்றும் , மெய்யாகவே நமது பிரான் முஹம்மது ( ஸல் ) 
அவர்கள் அல்லா ( ஹ் )வின் மெய்படி யாரும் திருத்தூ தரு 
மாவரென்றும் சாக்ஷியம் பகருகிறேன் . அல்லா ( ஹ் ) அத் 
திருத்தூதர் மீதும் , அன்னாரின் கிளைஞர் தோழர்களின் 
மீதும் , தனது 

கிருபாகடாக்ஷமாரிபைச் சொரிந்தருள் 


வானாக . 


அல்லா( ஹ் )வின் அடிமைகாள் ! உங்களுக்கும் எனக் 
கும் முதலாவதாக ஆண்டவனைப் பயந்து கொள்ளும்படி 
நல்லுபதேசம் செய்கின்றேன் . மெய்யாகவே அவனை 
யஞ்சி நடப்பது உன்னத பதவியை அடைவதற்கு பேருதவி 
யாகும் . 


28 


218 


துல்ஹஜ் - மீ மூன்றாம் குத்பா. 


சகோதரர்களே ! நற்காரியங்களைச் செய்து அல்லா 
ஹுத்தஆலா இடத்தில் வெகுமானங்களைப்பெறும் பாக்கி 
யம் உங்களுக்கிருக்கின்றது . அக்காரியங்களை எந்தெந்தக் 
காலங்களில் எவ்விதமாகச் செய்வதனால் நற்பயன் கிட்டு 
மென்பதை அறியக்கூடிய சக்தியும் அறிவும் உங்களுக் 
கிருக்கிறது . நல்ல காரியங்களை விட்டுவிட்டு தீய காரியங் 
களைச் செய்வதினால் ஏற்படும் லாபநஷ்டங்களையும் நீங் 
கள் நன்கறிவீர்கள் . அங்ஙனமிருக்க உங்களில் அநேகர் 
கெட்டகாரியங்களையும் , துர்நடத்தைகளையும் , பாவமுன் 
டாகக்கூடிய பழக்கவழக்கங்களையும் செய்வதையே தங்கள் 
சேவையாகக்கொண்டு திரிவதேனோ ? அவைகளைச் செய் 
வதிலேயே கண்ணுக்கருத்துமாய் இருப்பதன் காரணம் 
யாதோ ? அல்லா ( ஹ் ) இடத்தில் பதிலுரைக்க வழிகளைத் 
தேடிக்கொண்டீர்களோ ? அல்லது எங்கள் பாட்டன் 
பூட்டன் தலைமுறையாக நாங்கள் இவ்விதமாகவே செய்து 
வருகிறோம் , அதை எவ்விதம்விடுவது " என்ற எண்ணமோ ? 
அல்லது நாம் செய்வதெல்லாம் மார்க்கத்தில் 
தானே என்ற கருத்தோ ? சற்று சிந்தித்துப்பாருங்கள் . 
கேவலம் உலக வாழ்க்கைக்காக ஒரு சிறிய தொழிலைச் 
செய்வதாயிருந்தால் எத்தனையோ பேரிடம் கேட்டுத் தெரிந்து 
கொள்ளுகிறீர்கள் அதிலுண்டாகும் நஷ்டம் எவ்வளவோ 
பெரிதாக தோற்றுகிறது . அந்தோ ! பரிதாபம் ! உங்கள் 
மதியீனத்திற்கு யாது சொல்வேன் ! உங்கள் அறியாமையை 
என்னென்றுரைப்பேன் ! 


உள்ளது 


இவ்வுலகத்தின் அற்பசம்பாத்தியத்திற்காக ஹலால் 
ஹராமை உணராது 

உணராது உங்களிஷ்டம்போல் நடக்கிறீர்கள் . 


துல்ஹஜ் - மீ மூன்றாம் குத்பா . 


219 


அல்லா( ஹ் )வின் ஆந்ஞையை முற்றிலும் மறந்து விடுகிறீர் 
கள் கொஹூ , சுன்னத்துக்கலியாணம் முதலிய மார்க்கத்துக் 
குக்கட்டுப்பட்டு நடக்கவேண்டிய காரியங்களில் கூட அநேக 
கெட்டவழக்கங்களையும் , வீண்செலவுகளையும் பாவச்செயல் 
களையும் நுழைத்துக்கொண்டீர்கள் . பெருமைக்காகவும் 
பேருக்காகவும் பொருளைச் செலவு செய்வது உங்கள் ஆன்மா 
வுக்கு திருப்தியாயிருக்கின்றது . கூத்துகளிலும் வாத்தியங்க 
ளிலும் பொருளைப் பொருட்படுத்தாது செலவிடுவது உங்க 
ளுக்குச்சந்தோஷமாயிருக்கிறது மெய்பாகவே இவைகளில் 
ஒன்றேனும் உங்களின் ஆன்மாவுக்கு பிரயோஜனம் தரத்தக்க 
தல்ல , பொருள் நஷ்டமாவதல்லாமல் ஆன்மாவுக்கும்நஷ்டம் 
ஏற்படும் . இவையெல்லாம் ஒருபுறமிருக்க மறுமையில் கே 
கள் படும் என்பத்திற்கும் , பரிதாபத்திற்கும் அளவே 
கிடையாதென்பதையும் உணர்ந்து கொள்வீர்களாக 


சகோதரர்களே ! மார்க்க வரம்பிற்கு உட்பட்டு தீயகாரி 
யங்களையும் , துர்ப்பழக்கங்களையும் விட்டொழியுங்கள் . 
ஆடம்பரமான செலவுகளை நீக்கித்தள்ளுங்கள் . கியாதிக்காக 
செலவு செய்வதை ஒரு பக்கம் ஒதுக்கிவிடுங்கள் . இவை 
களுக்குப்பதிலாய் நற்காரியங்களைச் செய்யத்துணியுங்கள் . 
ஒவ்வொரு சந்தோஷ காரியத்திலும் வீண் செலவைத் 
தள்ளிமீதப்படுத்தும் பொருளைக்கொண்டு , உங்கள் சந்ததி 
கள் சீர்திருத்தம் அடையும் பொருட்டு ,மத்ரஸாக்கள் ஸ்தாபி 
யுங்கள் . தொழிலில் ஈடுபட்டவர்களுக்காக இராப்பள்ளிக் 
கூடம் மத்ரஸா முதலியவைகளை ஏற்படுத்துங்கள் . சிறிய 
சிறீயமார்க்க புத்தகங்களை இயற்றி சொற்பதொகையில் சிறு 
வர் முதல்யாவரும் வாசித்துணரும்படி வினியோகியுங்கள் . 


220 


துல்ஹஜ் - மீ மூன்றாம் குத்பா. 


இப்படிச்செய்வதே மார்க்கத்தொண்டாகும் . நம்முடைய 
பொருளும் நேர்வழியில் செலவாகும் . நாமும் நம்முடைய 
சந்ததிகளும் சீர்திருத்தமடைந்து பழைய 

நிலைமையை 
அடையமுடியும் . சகோதரர்களே ! முஸ்லிம்களென வாயால் 
சொல்லிக்கொள்வது போதாது . இஸ்லாமென்பது நடந்து 
காட்டுவதற்கே பெயராகும் . செயலளவில் 

காட்டாமல் 
வாய்ச்சொல்லைக்கொண்டு இஸ்லாம் உண்டாகிவிடாது 
எல்லாம் வல்ல இறைவன் நம்மனை வோருக்கும் இஸலாத்தின் 
நல்லொழுக்கத்தை அருளுவானாக . 

ஹலாலான சம்பாத்தியத்தினின்றும் ஒரு பேரீத்தம் 
பழத்தளவு ஒருவன் அல்லா ( ஹ் )வின் வழியில் செலவு 
செய்வானாகில் , நிச்சயமாய் அல்லா( ஹ் ) துப்பாவான தன்றி 
மற்றவைகளை ஒப்புக்கொள்ளுவதில்லை . ) நிச்சயமாய் அதை 
அல்லா( ஹ் ) பிரியத்துடன் ஏற்றுக்கொள்கிறான் . பின்பு 
உங்களில் ஒருவன் தன் குதிரைக்குட்டியை 

வளர்ப்பது 
போல் , அம்முதல் ( தரும் நன்மை ) மலை போல் பெருகு 
மளவும் அல்லா ( ஹ் ) அவனுக்காக வளர்க்கிறான் . ( புகார் , 
முஸ்லிம் ) 

ஒருவன் ஆகிரத்தின் வெள்ளாண்மைபை நாடுவானா 
கில் , அவனது வெள்ளாண்மையை நாம் அதிகப்படுத்து 
வோம் , ஒருவன் இவ்வுலகத்தின் வேளாண்மையை நாடு 
வானாகில் , அதினின்றும் அவனுக்கு நாம் கொடுப்போம் . 
எனினும் ) ஆகிரத்தில் அவனுக்கு எவ்விதக்கதியும் கிடைக் 
காது ( அல்- குர் ஆன் , 25- 42. ) 


3 . 

Saod 


Sood 


துல்ஹஜ் மாதம் , 


நான்காம் குத்பா. 


C 


200 


Fac 


சர்வபுகழும் அல்லா( ஹ் ) வுக்கே உரியது அவன் 
தரித்தவன் , இணை துணையற்றவன் , சிருஷ்டிப்பவன் , உண 
வளிப்பவன் , மானிடர்களின் சிருஷ்டிப்பை அதிக ஆச்சரிய 
மாக உண்டுபண்ணியவன் , ஒவ்வொரு வஸ்துவிலும் தன் 
வேலையைப் பூரணமாக்கியவன் , தன் அடிமைகளுக்கு லாப 
நஷ்டத்தை உண்டுபண்ணுகிறவன் . நிச்சயமாகத் தனித்த 
வனும் ஒப்புவமையற்றவனுமாகிய அல்லாஹுத்தஆலாவே 
வணக்கத்திற்குரியவனென்றும் , மெய்யாகவே நமது பிரான் 
முகம்மது ( ஸல் ) அவர்கள் அல்லா( ஹ் ) வின் மெய்யடியாரும் 
திருத்தூ தரும் ஆவரென்றும் சாக்ஷியம் பகருகிறேன் . அல் 
லா ( ஹ் ) அத்திருத்தூதர்மீதும் அன்னாரின் கிளைஞர் தோ 
ழர்களின் மீதும் தனது கிருபாகடாக்ஷமாரியைச் சொரிந் 
தருள்வானாக 


அல்லா ( ஹ் ) வின் அடிமைகாள் ! உங்களுக்கும் எனக் 
கும் முதலாவதாக ஆண்டவனைப் பயந்து கொள்ளும்படி நல் 
லுபதேசம் செய்கின்றேன் . மெய்யாகவே அவனையஞ்சி நட 
ப்பது உன்னத பதவியை அடைவதற்கு பேருதவியாகும் . 


222 


துல்ஹஜ் மீநான்காம் குத்பா. 


மானிடர்களே ! தான் செய்த குற்றங்களை சிந்தித்து 
பரிதபிப்பவனே ஜபமடைவானாகலால் , நீங்களும் உங்கள் 
குறைகளுக்காக பரிதாபப்படுங்கள் , அப்பொழுது ஜபமடை 
வீர்கள் . தன் பாவச்சுமைகளை இலேசுபடுத்திக் கொள்பவ 
னே கஷ்டங்களைக் கடந்து சொல்லமுடியுமாதலால் , நீங்கள் 
உங்களின் பாவச்சுமைகளை இலேசுபடுத்திக்கொள்ளுங்கள் , 
அப்பொழுதுஉங்களின் கஷ்டங்களை கடந்து செல்லமுடியும் . 
இம்மாதத்திலேதான நமது தலைவரும் , மகத்துவம் வாய்ந்த 
சஹாபாக்களில் ஒருவருமான உமருப்னுல் கத்தாப் ( ரலி ) 
அவர்கள் வதை செய்யப்பட்டார்கள் . பள்ளியில் ஸுபுஹு 
தொழுதுகொண்டிருக்குங்கால் அன்னாரை அபூ 

அபூ லூலூ 
என்ற . 

ற துஷ்டன் கொன்றான் . அன்னாரின் அகால மரணத் 
தினால் மதீனா நகரம் முழுவதுமே நடுங்க ஆரம்பித்தது . 
அவர்கள் தவறியதனால் அக்காலத்தின் முஸ்லிம் உலகமுழு 
வதும் இருளடைந்து விட்டது . எவ்விதம் இருளடையாம 
லிருக்க முடியும் ? அல்லா ( ஹ் ) அன்னாரைக் கொண்டு உல 
கைச் சிறப்பித்தான் . ஆண்டவனது அநேக உத்தரவுகள் 
அவர்களின் யோசனைக்கு ஒத்திருந்தன. அவர்களின் கரத் 
தால் மிஸர் ஷாம் போன்ற அநேக மாகாணங்கள் முஸ்லிம் 
களது கைவசமாயின. நபி பெருமான் ( ஸல் ) அவர்கள் 
மி அராஜுக்குச் சென்ற இரவில் இவர்களை சுவன உலகத் 
தில் நடந்தவர்களாகக் கண்டார்கள் . மேலும் உமர்கத்தாப் 
( ரலி ) அவர்களின் யோசனைக்கிணங்க அல்லா ( ஹ் ) பேசு 
கிறானெனவும் , அவர்கள் ஹதீஸுகளை பயான் செய்கிற 
வர்களுள் ஒருவரெனவும் , நபி பெருமான் ( ஸல் ) திருவுள 
மானார்கள் . நிச்சயமாக உமர் கத்தாப் ( ரலி ) அவர்கள் 
ஷைதானுக்கு ஒருபொழுதும் இணங்கியதேயில்லை . இப் 


துல்ஹஜ் - மீ " நான்காம் குத்பா 


. 


223 


| 


படியெல்லாம் இருப்பதுடன் அன்னார் அல்லா ( ஹ் ) வை 
அளவு கடந்து பயப்படுகிறவர்களாகவும் , அவனையே அதி 
கம் தேடுகிறவர்களாகவும் இருந்தார்கள் . பூரணமன துட 
னும் , நம்பிக்கையுடனும் அல்லா( ஹ்வைத் தேடுபவன் பெற் 
றுக்கொள்வான் என்பதைக்கருதியே , தங்களின் தாடி மயிர் 
நனையுமளவும் அல்லா( ஹ் ) வையஞ்சி பயந்து கண்ணீர் சொ 
ரிந்து அழுகிறவர்களாய் இருந்தார்கள் . அப்படி அழுததின் , 
காரணக்கினால் அவர்களது இரு கண்களின் மீதாம் கண் 
ணீரானது இரண்டு கறுத்த அடை யாளக்தை உண்டுபண்ணி 
விட்டது . அவர்கள் , " உமருடைய தாய் அவனைப் பெரும் 
லிருக்க வேண்டிற்றே ! அவன் இவ்வுலகத்தைக் காணாமலும் 
மானிடர்களுள் ஒருவனாகப் பிறக்காமலும் இருக்க வேண் 
டிற்றே என்ற சொல்லுவார்கள் . உமர்கத்தாப்( ரலி ) போன்ற 
ஒரு மகான் அல்லா( ஹ் ) வை இவ்விதமாக அஞ்சிப்பயந்து 
தங்கள் குறைகளைச் சொல்லிச் சொல்லி அழுதார்களென் 
றால் , சகோதரர்களே ! உங்களின் குறைகளுக்காக நீங்கள் 
எவ்வளவு அழுதிறைஞ்ச வேண்டுமென்பதை சற்று சிந்தித் 
துப்பாருங்கள் . எம்மட்டும் உங்களுடைய குறைகளை நினை 
த்து துயாப்படுகின்றீர்களென்பதை சற்று கவனியுங்கள் . 

ம்மாதமாகிய துல்ஹஜ்ஜாகிறது வருஷத்தின் முடிவான 
மாதமாகையால் இதிலேனும் உங்கள் குறைகளை நிவர்த்தி 
செய்து கொள்ளுங்கள் . மேலும் சிறந்த மாதங்களுள் இது 
ஒன்றாகும் . நபிகள் நாயகமும் இவ்வாறே அருளிச்செய் 
துள்ளார்கள் . அபூபக்கர் , உமர் , உதுமான் ( ரலி ) இவர் 
களது பாக்கத்தைக்கொண்டு அல்லா( ஹ் ) இடத்தில் உதவி 
தேடிக்கொள்ளுங்கள் . நிச்சயமாய் உமர் , உதுமான் ( ரலி ) 
இவர்களிருவரும் அக்கிரமமாய்க் கொல்லப்பட்டார்கள் . 


/ 


234 


துல்ஹஜ் - மீ நான்காம் குத்பா . 


இவ்விகாராகக் கொல்லப்படுவதை நாயகம் ( ஸல் ) அவர்கள் 
ஏற்கனவே அறிவித்திருக்கார்கள் . உஹது மலையில் அபூ 
பக்கர் , உமர் , உதுமான் ( ரலி ) ஆகியவர்கள் நபிநாயகத் 
துடன் இருந்தபொழுது அம்மலை அசைய ஆரம்பித்தது . 
அப்பொழுது தங்கள் காலால் அம்மலையை மிதித்து " ஓ 
உஹதே ! அசையாதிரு, உன் மீது ஒரு நபியும் ஒரு சிக் 
கீக்கும் இரண்டு ஷவ்ஹீதுகளுமேயன்றி வேறு எவருமில்லை 
என நபிபெருமான ( ஸல் ) அவர்கள் திருவுளமானார்கள் 

இப்னு அப்பாஸ் (ரலி ) உமருப்னுல்கக்தாப் (ரலி ) 
( அவர்கள் மரணித்த பிறகு என் கனவில் காட்டும்படி 
ஆண்டவனிடம் துவாச்செய்கேன் . ( அப்படியே அவ் 
வா ( ஹ் ) எனக்குக் காட்டினான் ) நான் அன்னாரைப் பார்த்து 
" மரணமடைந்தபின் எதைச்சந்தித்தீர்கள் என வினவி 
னேன் . அதற்கு பதிலிறுக்கையில் அல்லர் ( ஹ் ) வை அன் 
புடையவனாகவும் , தயாள முள்ளவனாகவும் சந்தித்தேன் . 
அவனது கருணை என்மீது உண்டாயிருக்கவில்லையேல் என் 
கதி மிக்க கஷ்டத்திலாய்விடும் என்றார்கள் . ( ஹதீஸ் ) 

ஏ நன்னம்பிக்கையுடையவர்களே ! நீங்கள் (கஷ்டங் 
களைச் ) சகித்துக்கொள்ளுங்கள் , மேலும் சகித்துக்காட்டுங் 
கள் பிறகு ( உங்களைத் ) தற்காப்புச் செய்து கொள்ளுங்கள் . 
மேலும் நீங்கள் ஜயம் பெறுவதற்காக ( ச்சகல காரியங்களி 
லும் ) ஆண்டவனை அஞ்சிக்கொள்ளுங்கள். ( அல்- குர் ஆன் , 
3-199 . ) 


கே 


Soc 


ஒவ்வொரு 
வெள்ளிக்கிழமையிலும் 
தப்படும் இரண்டாம் குத்பா . 


மில்க 


மஹா 

பெரியவனும் , மேன்மையானவனுமாகிய 
அல்லா( ஹ் ) வுக்கே சர்வ புகழும் உரியதாகும் . அவன் 
ஒப்புவமையற்றவன் , தூயவன் " அவனைப்போல் யாதொன்று 

அவன் கேள்வியுடையவன் பார்வையுடையவன் . " 
தனித்தவனும் ஆற்றலுடையவனும் இணையில்லா அரசனு 
மாகிய அல்லா( ஹ் ) வைத்தவிர வணக்கத்திற்குரியவன் யாரு 
மில்லை எனவும் , நபிகள் பெருமான் முஹம்மது ( ஸல் ) 
அவர்கள் அல்லா ( ஹ் )வின் அடிமையும் அச்சுறுத்துபவரும் 
மாராயம் கூறுபவருமான திருத்தூதராவர் 

எனவும் 
சாக்ஷியம் பகருகின்றேன் . அல்லா ( ஹ் ) இவர்கள் மீதும் , 
இவர்களது தோழர்கள் கிளைஞர்கள் மீதும் சதா தன் தருணா 
மாரியை சொரிந்தருள்புரிவானாக ! 
அல்லா ( ஹ் )வின் அடிமைகளே ! 

உங்களுக்கும் , 
முதலாவதாக எனக்கும் அல்லா( ஹ் ) வை பயந்து கொள்ளு 
மாறு உபதேசிக்கின்றேன் . 

சகோதரர்களே ! அல்லா( ஹ் ) வை அஞ்சவேண்டிய 
பிரகாரம் அஞ்சுங்கள் . மேலும் , அவனது அன்பைக் 
கொள்ள முயலுங்கள் . மார்க்கத்தை தீர்க்க ஆராய்ந்து 

(( 


29 


1 


226 வெள்ளிக்கிழமை ஓதப்படும் இரண்டாம் குத்பா 


வேதத்தை உய்த்துணருங்கள் . நீங்கள் அறிவிழந்தவர் 
களாயின் அறிவுபடைத்தோர்களிடம் கேட்டறிந்து கொள் 
ளுங்கள் . 

தொழுகையை கடைப்பிடித்தொழுகுவதுடன் 
ஏழைவரி செலுத்துவதையும் பற்றிப்பிடித்துக்கொள்ளுங் 
கள் . ஒற்றுமையையும் பரஸ்பர அன்பையும் கைக்கொண்டு 
உங்களுள் பகைமையையும் , பிளவையும் ஷைத்தான் உண்டு 
பண்ணிவிடுவனது பயந்து கொள்ளுங்கள் . நற்கருமங்களை 
எடுத்தேவி தீய கருமங்களை விலக்குங்கள் . நிற்க , சிறப்புற்ற 
இந்நாளில் இறுதி நபியான நபிகள் பிரான் ( ஸல் ) அவர்கள் 
மீது ஸலவாத்தைமிகுதிப்படுத்திக்கொள்ளுங்கள் . இறைவா! 
நாயகம் இப்றாஹீம் ( அலை ) அவர்கள் மீதும் , அவர்களுடைய 
கிளைஞர்கள் மீதும் , உன் கிருபா மாரியை சொரிந்ததேபோல் 
நம்முடைய நாயகம் முஹம்மது ( ஸல் ) அவர்கள் மீதும் , 
அவர்களுடைய கிளைஞர்கள் மீதும் உன் கிருபா மாரியை 
சொரிந்தருள்வாயாக ! 


நமது 


குறிப்பாக தோழர்களுள் தன்மையானவர்களும் 
மேன்மைவாய்ந்தவர்களுமான நாயகம் அபூபக்கர் 
ஸித்தீக் ( ரலி ) அவர்கள் மீதும் , உண்மை பேசுபவர்களும் 
வஹியையொத்த யோசனையுடையவர்களுமான உமர் (ரலி ) 
அவர்கள் மீதும் , வெட்கத்திற்கும் அறிவிற்கும் உரைவிட 
மான உஸ்மான் ( ரலி ) அவர்கள் மீதும் , கீர்த்திவாய்ந்த 
வர்களும் அல்லா( ஹ் ) வின் ரலி என பேரோங்கியவர் 
களுமான அலி ( ரலி ) அவர்கள் மீதும் , நாயகமவர்களது 
திருப்பேரர்களான இமாம் ஹஸன் இமாம் ஹுஸைன் (ரலி ) 
ஆகியவர்கள் மீதும் , இவர்களின் அன்னை பெண்கள் நாயகமா 
கிய பாதிமா ( ரலி ) அவர்கள் மீதும் , நாயகத்தினது தந்தை 


33 


வெள்ளிக்கிழமை ஓதப்படும் இரண்டாம் குத்பா 227 


இறைவனே ! 


யின் சகோதரர்களாகிய ஹம்ஸா , அப்பாஸ் ( ரலி ) ஆகியவர் 
கள்மீதும் , சுவர்க்கவாசிகளென நன்மாராயம் கூறப்பெற்ற 
பத்துப் பேர்களுள் எஞ்சியவர்கள் மீதும் , அன்ஸார் முஹாஜி 
ரீன்கள் மற்றும் தோழர்கள் மீதும் , ( ஸலவாத்தை சொல்வீர் 
களாக ! ) இறைவனே ! எனக்கும் இங்கு குழுமி இருக்கும் 
ஸர்வ முஸ்லிம்களுக்கும் பிழை பொறுத்தருள்வாயாக ! 
தேரான் வழியில் சீராய் நடத்தக்கூடிய 

ரு முஸ்லிம் . 
இமாமையும் எங்களுக்கருள் புரிவாயாக ! 
உன் நபியவர்களது மார்க்கத்திற்கு உதவி செய்பவர்களுக்கு 
யுேம் உதவி புரிவாயாக ! நபியவர்களது மார்க்கத்திற்கிடற் 
செய்பவர்களுக்கு நீயும் இடற்செய்வாயாக ! சகோதரர்களே ! 
நிச்சயமாய் அல்லா( ஹ் ) நீதம் செய்வதையும் உதவி புரிவதை 
யும் பந்துக்களுக்கு உதவுவதையும் ஏவுகின்றான் . கெட்டதை 
யும் வெறுக்கத்தக்கவைகளையும் அக்கிரமத்தையும் விலக்கு 
கின்றான் . நீங்கள் உபதேசம் பெறும் பொருட்டு அவன் 
உங்களுக்கு உபதேசிக்கின்றான் . விச்சயமாக அல்லா ( ஹ் 
வின் உபதேசம் மிக மேன்மையானதும் , சிறப்புவாய்ந்ததுமா 
யிருக்கின்றது . 


விஞ்ஞாபனம் 


. 


தற்கால நிலைமையை அனுசரித்து பொது மக்க 
ளுக்குப் பிரயோஜனந் தரத்தக்க நூல்களைத் தமிழில் 
பிரசுரிக்கும் நோக்கத்தைக்கொண்டு வேலை செய்துவரும் 
இஸ்லாமிய நூற்பிரசுரச்சங்கத்தால் ஓர் அச்சியந்திர 
சாலையும் சொந்தத்தில் ஸ்தாபிக்கப்பெற்றுள்ளது . 


ஆதலால் , தங்கள் கல்வியைக்கொண்டு பொது 
மக்களுக்குப் பிரயோஜனமளிக்க விரும்பும் நூலாசிரி 
யர் , மொழிபெயர்ப்போர் முதலிய உலமாக்கள் கல்வி 
மான்கள் தங்களால் இயற்றப்பெற்ற அல்லது மொழி 
பெயர்க்கப்பெற்ற நூல்களை நமது அச்சியந்திரசாலை 
யில் பதிப்பிக்க விரும்பின் , அவர்களுக்கு வேண்டிய 
சகல சௌகரியங்களையும் செய்து கொடுப்போம் என் 
பதைத் தெரிவித்துக்கொள்ளுகின்றோம் . 


தவிர , எங்களுடைய சங்கத்தின் ஆதரவில் நூல் 
கள் எழுதவோ , மொழிபெயர்க்கவோ விரும்புவோர் 
விபரத்திற்கு எழுதவும் . 


ஆ . கா . அப்துல் ஹமீது ( பாகவி ) , 
இஸ்லாமிய நூற்பிரசுரச்சங்கம் , 

பாலக்கரை , திருச்சி . 


நாயக வாக்கியம் 40 . 
இக்மான் ஹகீம் உபதேசம் 100 . 


அ 


இக்க சொல் சுருக்கம் பொருள் விரிந்த நாயக 
வாக்கியங்களிலிருந்து பொருக்கி எடுக்கப்பட்டதும் , 
லுக்மான் ஹகிம் தன் அருமைக்குழந்தைக்கு உபதே 
சித்தருளிய கமான அழகிய பால் . சிறுவர்கள் மன 
னம் செய்யவும் , பெரியவர்கள் ஜேபில் வைத்து உப 
தேசம்பெறும் விதமாய் அழகிய தடித்த கடிதத்தில் 
நேர்த் தியான பைண்டு செய்யப்பட்டது . 

விலை அனா2 தான் . 


க காவலம் 


அநேக வியாதிகளைக் கண்டிக்கும் சக்திபெற்றது 
இஃதொன்றே . உலகமுழுவதும் கையாளப்பட்டு நற் 
சாக்ஷிபத்திரங்கள் வந்து குவிந்து கொண்டிருக்கின் 
மன விற்பனை செய்பவர்களுக்கு தக்க கமிஷன் 
கொடுக்கப்படும் . எழுதிக் கேட்கவும், இவ்வளவு 
அபூர்வ மருந்தின் கிரயம் - 2 தான் . 


